திரிசிரபுரம்‌, மகாவித்துவான்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ 
இயற்றிய 


சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


கயப்பாக்கம்‌ 
சதாசிவ செட்டியாரவர்கள்‌, பி.ஏ. 
எழுதிய 
குறிப்புரையுடன்‌ 


9 


கழக வெளியீடு 


கழக வெளியிடு ! ௬௦ 


திரிசிரபுமம்‌, மகா வித்துவான்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ 
இயற்றிய 


சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


கயப்பாக்கம்‌ 
சதாசிவ செட்டியாரவர்கள்‌, ம, எ. 
. எழுதிய 
குறிப்புரையுடன்‌ 


© 


. . திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவசித்தாந்த li கழகம்‌, லிமிடெட்‌., 
திருநெல்வேலி சென்னை -1. 


CEKIZHAR PILLAITH THAMIZH 


| All Rights Reserved] 


Published by 


"THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY, TINNEVELLY, LTD., 
1/140, BROADWAY, MADRAS - 1. 
Head Office: 
98, EAST OAR STREET, TIRUNELVELI. 


சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ திரிசரபுரம்‌ மகா 
வித்துவான்‌ மீனுட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களால்‌ 
செய்யப்பெற்ற சில்லரைப்பிரபந்தங்களுள்‌ றந்‌ து 
விளங்குவதா லும்‌, வேறு சத்தப்பதிப்பு ஒன்று 
இல்லாமையாலும்‌, திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
தமிழ்ச்சங்கத்‌ தேர்வுக்குப்‌ பாடமாக வைக்கப்‌ 
பட்டிருத்தலாலும்‌ அதனைக்‌ குறிப்புரை ஒன்று 
சேர்த்து வெளியிடின்‌ கற்பார்க்குப்‌ பெரும்பயன்‌ 
விளை விக்குமென்று கருதி, திருவாளர்‌ கயப்‌ 
பாக்கம்‌ சதாசிவ செட்டியார்‌, பி. ஏ. அவர்களைக்‌ 
கொண்டு எழுதிய குறிப்புரை, சரித்திரச்சுருக்கம்‌, 
முன்னுரையுடன்‌ சேர்த்துத்‌ தமிழுலகிற்கும்‌ 
சைவவுலகிற்கும்‌ பயன்படுமாறு வெளியிடலா 
னோம்‌. இதுபோல்‌ இன்னும்‌ அரிய நூல்கள்‌ 
பலவற்றிற்கும்‌ குறிப்புரை விளக்கவுரை முதலி 
யன எழுதி வெளியிட எண்ணியதை எல்லாம்‌ 
வல்ல இறைவன்‌. இனிது முடிப்பிக்குமாறு 
அன்னவன்‌ பொனனடிக்‌ கமலங்களைப்‌ பன்‌ 


முறை வணங்குகின்றோம்‌. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌. 


6 சேக்கிழார்‌ பிள்ளை த தமிழ்‌ 


மாறு வேண்டிச்கோடலையும்‌, செய்கீசைப்‌ பருவம்‌ அக்குழவி 
செவ்விய மழலைச்‌ சொல்லைப்‌ பேசுதலையும்‌, தாலப்‌ பருவம்‌ 
அச்சேய்‌ தாலாட்டைச்‌ கேட்டு முழ்ர்தயர்தலையும்‌, சப்பாணிப்‌ 
பருவம்‌ அக்குழந்தை தன்‌ இரு கைகளையும்‌ ஒன்றுசேர்த்துச்‌ 
கொட்டி மடிழ்தலையும்‌, முத்தப்‌ பருவம்‌ அம்மகவு முத்தமிடப்‌ 
பெறுஞ்‌ செய்கையையும்‌, வருகைப்‌ பருவம்‌ அப்பொருள்‌ வருதலை 
விரும்பிய தன்மையையும்‌, அம்புலிப்‌ பருவம்‌ அப்பிள்ளை சந்திரனைத்‌ 
தன்னோடாட அழைத்தலையும்‌, சிற்றிற்‌ பருவம்‌ சிறுமியர்‌ கட்டிய 
சிறுவீடுகளை அச்சிறுவன்‌ அழிக்கும்‌ ஆடலையும்‌, சிறுபறைப்‌ பருவம்‌ 
அம்மதலை சிறுபறை முழக்கி விளையாடுதலையும்‌, சறுதேர்ப்‌ பருவம்‌ 
அம்மகன்‌ ஈடைவண்டி யுருட்டி விளையாடுதலையும்‌ முறையே” 
கூறுவனவாகும்‌. 

பேண்பாற்பிள்ளைக்கவி ஆண்பாற்குச்‌ கூறிய பருவங்களுள்‌ 
சிற்றில்‌, சிறுபறை, சிறுதேர்‌ என்பன வொழித்தொழிர்‌ தவத்றோடு 
அம்மானையாடுதலைக்‌ கூறும்‌ அம்மானை, புனல்விளையாட்டயர்‌ தலைக்‌ 
கூறும்‌ நீராடல்‌, ஊசலாட்டயர்தல்‌ கூறும்‌ ஊசல்‌ என்னும்‌ 
மூன்‌ நினையும்‌ சேர்‌ த்துக்‌ கூறப்பெறும்‌ தன்மையதாம்‌. 

இப்பிரபர்தம்‌ தாம்‌ வழிபடும்‌ தெய்வங்கள்‌, பெரியோர்கள்‌ 
என்னும்‌ இருகூட்டத்துட்படும்‌ ஒரு தெய்வத்தை அன்றி ஒரு 
பெரியோரைப்‌ பிள்ளையாகப்‌ பாவித்துத்‌ தம்‌ அன்புடைமை 
தோன்றுமாறு பாராட்டிப்‌ பாடுவதாகும்‌. இதனிலக்கண விரிவை 
யெல்லாம்‌ பன்னிநபாட்டியல்‌ முதலிய நூல்களிற்‌ சண்டுகொள்ளச்‌ 
கூமெ. 

இதனையியற்றிய ஆசிரியராயெ திரிசிரபுரம்‌ மகாவித்துவான்‌ 
மினாட்சிசுந்தரம்பிள்னையவர்கள்‌ திருக்கைலாய பரம்பமைத்‌ இரு 
வாவடுதுறை யாதீனத்து வித்துவானாக இருந்தவராதலானும்‌, அவ்‌ 
வாதினத்துச்‌ தெய்வீக மகாவித்துவான்‌ களாகிய திராவிடமாபாடி 
யங்‌ கண்டருளிய மாதவச்‌ சிவஞான யோ௫கள்‌, அவர்‌ மாணாக்‌ 
கருட்சிறர் து விளமல்கிய கச்யெப்பமுனிவர்‌ முதலிய வொருபூதி 
மான்களின்‌ திருவாக்குகளை நன்கு வயின்றவராதலானும்‌ அவ்‌ 
வாதினத்தும்‌ பிறவிடத்‌ தம்‌ பன்னிரு திருமுறைகளையும்‌ சிறப்புற 

தச்சேட்டுப்‌ பயின்றவராதலானும்‌, சைவசித்தாந்த சாத்திரங்கள்‌ 
னடா. சாத்‌ திரங்கள்‌ முதலியவற்றின்‌ இட்பநுட்பங்களை அவ்‌ 


முன்‌. னுரை T 


வாதினத்து மகாசர்நிதானங்களோடும்‌ முனிவர்களோடும்‌ விரவிப்‌ 
பழகிய அஅபவமுடையராதலானும்‌, அந்தாதி, கலம்பகம்‌, உலா, 
பிள்ளைக்கவி முதலிய சிறு பிரபர்தங்களையும்‌, பெருங்காப்பியங்க 
னாகிய புராணங்களையும்‌ பல பாடிய நாவன்மை முதிர்க்தவ 
சாதலானும்‌ தொண்டர்‌ ர்‌ பரவும்‌ தாயராஇய குன்றைமா 
முனிவ. து பிள்ளைத்தமிழினைப்‌ பாட மேற்கொண்ட தும்‌ அதனைச்‌ 
சொல்வளம்‌ பொருள்வளம்‌ முதலிய: எல்லா வளங்களும்‌ ஒருங்‌ 
குறவும்‌ சைவமணம்‌ வீசுமாறும்‌ பாடிச்‌ சைவ உலகத்திற்கு 
உதவியதும்‌ ஒரு வியப்பன்று என்னலாகும்‌. இர்‌ நாலினைப்‌ பாடி 
யுதவிய பெருஈன்றிக்குச்‌ சைவவுலகமும்‌ தமிழுலகமும்‌ இயற்றுல்‌ 


கைம்மாறு என்னையோ யாமறியோம்‌ ₹ 


இச்‌ நாலில்‌ இவ்‌ வாசிரியர்‌ ஏனைய பிள்ளைத்தமிழ்‌ ஆசிரியர்கள்‌ 
அம்‌ நூன்முறைபற்றிக கூறிய உறுப்புக்களோடு அமையா அ “குரு 
வணக்கமும்‌, அவையடக்கமும்‌' என ஒருழப்பு சிறப்புறக்‌ 
கூறியது யிகவும்‌ பாராட்டற்பாலதாகும்‌. இதனுள்‌ தமது ஆதின௪ 
ெப்பையும்‌, ஆதின மகாசர்கிதானங்களின்‌ வரிசைக்‌ இரமத்தை 
யும்‌ அவருட்‌ டமது குருமூர்த்தியாய்‌ எழுந்தருளியிருந்த ஸ்ரீலஸ்ரீ 
சுப்பிரமணியதேகெ மகாசர்கிதான த்தின்‌ பெருமையையும்‌, திருக்‌ 
கைலாய சந்தானத்தையும்‌ அதனுள்‌ அச்‌ சந்தானத்தையும்‌ தம 
தாதீனத்தையும்‌ சேர்த்திணக்கும்‌ உமாபதிசிவாசாரிய சுவாமி 
களது எண்ணிறந்த மகிமையையும்‌ அவர்‌ எடுத்துக்‌ கூறுவது இவ்‌: 
வாதீனத்து இவர்க்கருந்த அளவுபடாத பெரும்‌ பற்றுதலை 
விளக்கிச்‌ சாட்டுகின்றது. இஃது ஒன்றுமே இவரது சைவ 
சீலத்தையும்‌ ஈன்கு புலப்படுத்துகன்றது. [ 


இன்னும்‌ இச்‌ செய்யுளில்‌ சேக்கிழார்‌ பெருந்தசையை 
முருகவேளுக்கும்‌, மூத்தபிள்ளையார்க்கும்‌, சிவபெருமானுக்கும்‌ 
ஒப்புமை கூறும்‌ சிலேடை பாராட்டற்பால த. 


இச்‌ செய்யுளியற்றானே அளவிறந்த மகிமை வாய்ந்த உமாபதி 
சிவாசாரிய சுவாமிகளைக்‌ கூறி, அவராற்‌ பாடப்பெற்ற புசாண 
மூடையாராகய பெருந்தகைக்குத்‌ தாம்‌ பிள்ளைத்தமிழ்‌ பாடுவது 
நகையென அவையடக்கம்‌ கூறுஞ்‌ சிறப்பு மிச்ச ஈயமுடையதா 


யிருக்ன்றது. புராணம்‌ பெற்றார்க்குப்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்னே 


CEKIZHAR PILLAITH THAMIZH 


| Al Rights Reserved] 


Published by 


"THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY, TINNEVELLY, LTD. 


1/140, BROADWAY, MADRAS - 1. 
Head Office : 
98, EAST OAR STREET, TIRUNELVELI. 


Appar Achakam, 2/140, Broadway, Madras-1.—C. 1200 


ஓ 
(ததிதரை 

சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ திரிசிரபுரம்‌ மகா 
வித்துவான்‌ மீனுட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களால்‌ 
செய்யப்பெற்ற சில்லரைப்பிரபந்தங்களுள்‌ சிறந்‌ து 
விளங்குவதா லும்‌, வேறு சுத்தப்பதிப்பு ஒன்று 
இல்லாமையா லும்‌, திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
தமிழ்ச்சங்கத்‌ தேர்வுக்குப்‌ பாடமாக வைக்கப்‌ 
பட்டிருத்தலாலும்‌ அதனைக்‌ குறிப்புரை ஒன்று 
சேர்த்து வெளியிடின்‌ கற்பார்க்குப்‌ பெரும்பயன்‌ 
விளைவிக்குமென்று கருதி, திருவாளர்‌ கயப்‌ 
பாக்கம்‌ சதாசிவ செட்டியார்‌, பி. ஏ. அவர்களைக்‌ 
கொண்டு எழுதிய குறிப்புரை, சரித்திரச்சுருக்கம்‌, 
முன்னுரையுடன்‌ சேர்த்துத்‌ தமிழுலகிற்கும்‌ 
சைவவுலதிற்கும்‌ பயன்படுமாறு வெளியிடலா 
னோம்‌. இதுபோல்‌ இன்னும்‌ அரிய நூல்கள்‌ 
பலவற்றிற்கும்‌ குறிப்புரை விளக்கவுரை முதலி 
யன எழுதி வெளியிட எண்ணியதை எல்லாம்‌ 
வல்ல இறைவன்‌. இனிது முடிப்பிக்குமாறு 
அன்னவன்‌ பொன்னடிக்‌ கமலங்களைப்‌ பன்‌ 


முறை வணங்குகின்றோம்‌. 


சைவசித்தாந்த நுற்பதிப்புக்‌ கழகத்தார்‌. 


உமை 


பக்கம்‌ 
முன்‌ னுரை 5 
சேக்கிழார்‌ நாயனார்‌ புராணம்‌ 11 
பாயிரம்‌ ்‌ க 
க. காப்புப்‌ பருவம்‌ எ 
௨. செற்கீரைப்‌ பருவம்‌ ௨௧ 
௩. தாலப்‌ பருவம்‌ ௩௨௧ 
௪. சப்பாணிப்‌ பருவம்‌ ௪௧ 
௫. முத்தப்‌ பருவம்‌ ௫௨ 
௬, வாரானைப்‌ பருவம்‌ ௬௧ 
௪. அம்புலிப்‌ பருவம்‌ ௪௩ 
௮. சிற்றிற்‌ பருவம்‌ ௮டு 
௯. சிறுபறைப்‌ பருவம்‌ ௬௫ 


௧௦. சிறுதேர்ப்‌ பருவம்‌ ௧௦௪ 


(ZA 


ந அ படபட மட்ட்வப்பட்ட்‌ பட 


இருச்சிற்றம்பலம்‌ 
அக்கு சீர்த்திருத்‌ தொண்டத்‌ தொகைவிரி 
வாக்கி னாற்சொல்ல வல்லபி ரானெங்கள்‌ 
பாக்கி யப்பய னாப்பதி குன்றை வாழ்‌ 
சேச்சி ழானடி சென்னி யிருத்தவாம்‌. 
காஞ்சீ ப்புராணம்‌. 


தன்றத்தூர்ச்‌ சேக்கீழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்பது குன்றத்‌ 
தூரிலே இருவவதாரஞ்‌ செய்தருளிய சேக்கிழார்‌ பெருமானைப்‌ 
பாட்டுடைத்தலைவ.ராக வைத்துப்‌ பாடிய பிள்ளைத்தமிழ்‌. குன்றத்‌ 
அர்‌, தொண்டைமண்டலத்தே உள்ள புழற்கோட்டம்‌ முதலிய 
இருபத்துநான்கு கோட்டங்களுள்‌ ஒன்றாகிய புலியூர்க்‌ சோட்டங்‌ 
கொண்ட பேரூர்‌ முதலிய ஐந்தூர்களின்‌ ஒன்றாக விளங்குவதாம்‌. 

சேக்கிழார்‌ என்னும்‌ இத்திருப்பெயர்‌ வேளாளர்‌ குலத்துச்‌ 
சேக்கிழார்‌ குடியிலே திருவவதரித்த இர்நாயனாருக்கு அக்குடியி 
லுதித்த தலைவர்‌ எல்லோரினுஞ்‌ சிறந்து விளங்கிய செய்கையால்‌, 
ரகுவின்‌ மரபிற்றோன்‌ றிய தலைவரெல்லவரினுஞ்‌ சிறந்து விளங்கிய 
ராமனுக்கு ராகவன்‌ என வந்ததுபோல வந்த சிறப்புப்‌ பெயராகும்‌: 

இனிப்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்பது தமிழ்மொழியிலுள்ள தொண்‌ 
ணூற்றாறுவகைப்‌ பிரபர்தங்களுள்‌ ஒன்றாகவுள்ளத. அப்பிள்ளைத்‌ 
தமிழ்‌ ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌, பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ என 
இருவகைப்படும்‌. 

அவற்றுள்‌, ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ சாப்பு, செய்ரை, 
தால்‌, சப்பாணி, முத்தம்‌, வருகை, அம்புலி, சிற்றில்‌, சிறுபறை, 
சிறுசேர்‌ என்னும்‌ பத்துப்பருவங்களுள்‌ வைத்துச்‌ கூறப்படும்‌. 
இனி, இப்பருவங்களைப்பற்றிக்‌ கூறுமிடத்துச காப்புப்பருவம்‌ 
பாட்டுடைத்‌ தலைவனைச்‌ திருமால்‌ முதலிய தெய்வங்கள்‌ காக்கு 


6 சேக்கிழார்‌ பிள்ளை தீதமிழ்‌ 


மாறு வேண்டிக்கோடலையும்‌, செங்கிரைப்‌ பருவம்‌ அக்குழவி 
செவ்விய மழலைச்‌ சொல்லைப்‌ பேசுதலையும்‌, தாலப்‌ பருவம்‌ 
அச்சேய்‌ தாலாட்டைச்‌ கேட்டு மடுழ்ர்தயர்‌ தலையும்‌, சப்பாணிப்‌ 
பருவம்‌ அக்குழந்தை தன்‌ இரு கைகளையும்‌ ஒன்றுசேர்த்துக்‌ 
கொட்டி மகிழ்தலையும்‌, முத்தப்‌ பருவம்‌ அம்மகவு முத்தயிடப்‌ 
பெறுஞ்‌ செய்கையையும்‌, வருகைப்‌ பருவம்‌ அப்பொருள்‌ வருதலை 
விரும்பிய தன்மையையும்‌, அம்புலிப்‌ பருவம்‌ அப்பிள்ளை சர்‌ தினை த்‌ 
தன்னோடாட அழைத்தலையும்‌, சிற்றிற்‌ பருவம்‌ சிறுமியர்‌ கட்டிய 
சிறுவீடுகளை அச்சிறுவன்‌ அழிக்கும்‌ ஆடலையும்‌, சிறுபறைப்‌ பருவம்‌ 
அம்மதலை சிறுபறை முழக்க விளையாடுதலையும்‌, சிறுதேர்ப்‌ பருவம்‌ 
அம்மகன்‌ நடைவண்டி யுருட்டி விளையாடுதலையும்‌ முறையே 
கூறுவனவாகும்‌. 

பேண்பாற்பிள்ளைக்கவி ஆண்பாற்குச்‌ கூறிய பருவங்களுள்‌ 
சிற்றில்‌, சிறுபறை, சிறுதேர்‌ என்பன வொழித்தொழிர்தவத்றோடு 
அம்மானையாடுதலைகச்‌ கூறும்‌ அம்மானை, புனல்விளையாட்டயர்‌ தலைக்‌ 
கூறும்‌ நீராடல்‌, ஊசலாட்டயர்தல்‌ கூறும்‌ ஊசல்‌ என்னும்‌ 
மூன்றினையும்‌ சேர்த்‌ துக்‌ கூறப்பெறும்‌ தன்மையதாம்‌. 

இப்பி ரப தம்‌ தாம்‌ வழிபடும்‌ தெய்வங்கள்‌, பெரியோர்கள்‌ 
என்னும்‌ இருகூட்டத்‌ துட்படும்‌ ஒரு தெய்வத்தை அன்றி ஒரு 
பெரியோரைப்‌ பிள்ளையாகப்‌ பாவித்துத்‌ தம்‌ அன்புடைமை 
தோன்றுமாறு பாராட்டிப்‌ பாடுவதாகும்‌. இதணிலக்கண விரிவை 
யெல்லாம்‌ பன்னிநபாட்டியல்‌ முதலிய நூல்களிற்‌ சண்டுகொள்ளச்‌ 
கூடும்‌. 

இதனையியற்றிய ஆசிரியராயெ திரிசிரபுரம்‌ மகாவித்துவான்‌ 
மீனுட்சிசுந்தரம்பிள்ளையவர்கள்‌ திருக்கைலாய பரம்பரைத்‌ இரு 
வாவடுதுறை யாதீனத்து வித்துவானாக இருந்தவராதலானும்‌, அவ்‌ 
வாதினத்த.ச்‌ தெய்வீக மகாவித்துவான்‌ க௧ளாஇய திராவிடமாபாடி 
யங்‌ கண்டருளிய மாதவச்‌ சிவஞான யோகிகள்‌, அவர்‌ மாணாக்‌ 
கருட்சிறக்து விளங்கெ கச்யெப்பமுனிவர்‌ முதலிய சிவாரபூதி 
மான்களின்‌ திருவாக்குகளை நன்கு வயின்றவராதலானும்‌ அவ்‌ 
வாதினத்தும்‌ பிறவிடத்தும்‌ பன்னிரு திருமுறைகளையும்‌ சிறப்புற 
ஓதீக்கேட்டுப்‌ பயின்றவராதலானும்‌, சைவசித்தார்த சாத்திரங்கள்‌ 
பண்டார சாத்திரங்கள்‌ முதலியவற்றின்‌ இட்பதுட்பங்களை அவ்‌ 


முன்னுரை T 


வாதினத்து மசாசர்நிதானங்களோடும்‌ முனிவர்களோடும்‌ விரவிப்‌ 
பழகிய அநபவமுடையராதலானும்‌, அந்தாதி, கலம்பகம்‌, உலா, 
பிள்ளைக்கவி முதலிய று பிரபர்தங்களையும்‌, பெருங்காப்பியங்க 
னாகிய புராணங்களையும்‌ பல பாடிய நாவன்மை முதிர்்தவ 
சாதலானும்‌ தொண்டர்‌ சீர்‌ பரவும்‌ தாயராகய குன்றைமா 
முனிவரது பிள்ளைத்தமிழினைப்‌ பாட மேற்கொண்ட தும்‌ அதனைச்‌ 
சொல்வளம்‌ பொருள்வளம்‌ முதலிய: எல்லா வளங்களும்‌ ஒருங்‌ 
குறவும்‌ சைவமணம்‌ வீசுமாறும்‌ பாடிச்‌ சைவ உலகத்திற்கு 
உதவியதும்‌ ஒரு வியப்பன்று என்னலாகும்‌. இர்‌ நாலினைப்‌ பாடி 
யு. தவிய பெருஈன்றிக்குச்‌ சைவவுலகமும்‌ தமிழுலகமும்‌ இயற்றுங்‌ 


கைம்மாறு என்னையோ யாமறியோம்‌ ₹ 


இச்‌ நூலில்‌ இவ்‌ வாரியர்‌ ஏனைய பிள்ளைத்தமிழ்‌ ஆசிரியர்கள்‌ 
அம்‌ தூன்முறைபற்றிச்‌ கூறிய உறுப்புக்களோடு அமையா ௮ “குரு 
வணக்கமும்‌, அவையடக்கமும்‌' என ருப்பு றெப்புறக்‌ 
கூறியது மிகவும்‌ பாராட்டற்பாலதாகும்‌. இதனுள்‌ தமது ஆதின௪ 
சிறப்பையும்‌, ஆதீன மகாசர்மிதானங்களின்‌ வரிசைக்‌ கஇரமத்தை 
யும்‌ ௮வருட்‌ டமது குருமூர்த்தியாய்‌ எழுந்தருளியிருந்த ஸ்ரீலஸ்ரீ 
சுப்பிரமணியதேகெ மகாசர்கிதான த்தின்‌ பெருமையையும்‌, திருக்‌ 
கைலாய சந்தானத்தையும்‌ அதனுள்‌ அச்‌ சர்தானத்தையும்‌ தம 
தாதனத்தையும்‌ சேர்த்திணக்கும்‌ உமாபதிசிவாசாரிய சுவாமி 
களது எண்ணிறந்த மகிமையையும்‌ அவர்‌ எடுத்துக்‌ கூறுவது இவ்‌: 
வாதீனத்து இவர்க்கிருந்த அளவுபடாத பெரும்‌ பற்றுதலை 
விளக்‌இச்‌ காட்டுகின்றது. இஃது ஒன்றுமே இவரது சைவ 
சீலத்தையும்‌ ஈன்கு புலப்படுத்துகின்‌ ற.து. 


இன்னும்‌ இச்‌ செய்யுளில்‌ சேக்கிழார்‌ பெருந்தகையை 
முருகவேளுக்கும்‌, மூத்தபிள்ளையார்க்கும்‌, சிவபெருமானுக்கும்‌ 


ஒப்புமை கூறும்‌ சிலேடை பாராட்டற்பால த. 


இச்‌ செய்யுளியற்றானே அளவிறந்த மகிமை வாய்ந்த உமாபதி 
சிவாசாரிய சுவாயிகளைக்‌ கூறி, அவராற்‌ பாடப்பெற்ற புராண 
முடையா ராயெ பெருச்தகைக்குத்‌ தாம்‌ பிள்ளைத்தமிழ்‌ பாடுவது 
ஈகையென அவையடக்கங்‌ கூறுஞ்‌ சிறப்பு மிக்க ஈயமுடையதா 


யிருக்னெறது. புராணம்‌ பெற்றார்க்குப்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்னே 


8 சேக்ழொர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


யென்றும்‌, அப்‌ பெரியார்‌ பாடியதைத்‌ தாம்‌ பாடுவதென்னே 
யென்றும்‌, தாம்‌ பிள்ளை த்தயமிழென ஒன்று பாடுவேன்‌ என்றும்‌, 
பிள்ளையவர்கள்‌ பிள்ளைத்தமிழ்‌ பாடுவது இயல்பேயென்றும்‌ 
இன்னோரன்னவாசப்‌ பல ஈயங்களெல்லாம்‌ காண்கின்றன 


வன்றோ ! 


காப்புப்பருவத்‌ தில்‌ மற்றையாசிரியர்கள்‌ கூறிய முறையையும்‌ 
இலக்கண முறையையும்‌ அடியோடு மாற்றித்‌ தம்‌ பாட்டுடைத்‌ 
தலைவராகிய சேக்கிழார்பேநமான்‌ இயற்றியருளிய திருத்‌ 
தொண்டர்‌ புராணத்துப்‌ பாட்டுடைத்‌ தலைவர்களாயெ உண்மை 
நாயனமார்களையே காப்புக்கடவுளர்களாக வைத்‌ துப்‌ பாடிய முறை 
மிகவும்‌ கொண்டாடத்தக்கதாகும்‌. “செத்துச்‌ செத்துப்‌ பிறப்பதே 
தேவென்று, பத்தி செய்ம்மனப்‌ பாறைகட்‌ கேறுமோ' என்றும்‌, 
(வென்றே யெம்பிரானெடு மெண்ணி விண்ணாண்டு மண்மேற்‌, 
றேவரென்றே யிறமாந்து என்னபாவர்‌ இரிதவரே! என்றும்‌, 
“வம்பறா வரிவண்டு மணநாற மலரு மதுமலர்‌ நற்கொன்றையா 
னடியலாற்‌ பேணா எம்பிரான்‌? என்றும்‌ கூறிய அருண்மொழி 
களைத்‌ தேறிய பெருவாழ்வுடையராம்‌ பெருமானுக்கு அவ்‌ வுண்மை 
காயன்மார்களைக்‌ கூறு தலன்றி ஏனையோரைச்‌ கூறுவது மரபன்று, 
பெரும்‌ பாவமும்‌ பேதைமையும்‌ ஆம்‌ எனவும்‌ அறிர்து கூறிய 
செய்கை விளங்குகின்றது. அன்றியும்‌ இவரது திருத்தொண்டர்‌ 
புராண ஆராய்ச்சியும்‌ ஈன்கு புலனாகின்றது, அப்‌ புராணத்து 
அளுடைபிள்ளையார்‌ புராணத்தில்‌ பாட்டுடைத்‌ தலைவராகிய 
சேவையர்‌ குலா திபர்‌, “ஆறுலவு செய்யசடை யையரரு ளாலே 
பேருல, னுக்கென வரும்பெரி யவர்க்கு, வேறுபல காப்புயிகை 
யென்‌ றவை விரும்பார்‌, அதிரு நெற்றியி னிறுத்‌திரிறை வித்தார்‌ 
எனக்‌ காப்புக்‌ கூறும்‌ முறைமையினைச்‌ கண்டறிந்து அதனைத்‌ 
தாமும்‌ மேற்கொண்டு கூறுவதனால்‌, காப்புப்பருவத்‌ து முதற்‌ 
செய்யுளில்‌ இறைவன்‌ அடியெடுத்துச்கொடுத்து ஈம்பியாளுரர்‌ 
திருத்தொண்டத்தொசை பாடியதைத்‌ திருவாரூரர்‌ ஜரமைக்காலும்‌ 
கம்பியாரூரர்‌ முக்சாலரைச்சாலுமாகப்‌ பாட்டுப்‌ பாடினார்கள்‌ எனக்‌ 
கூறுவதும்‌, சிவபெருமானுடைய திருவாச்சாகய “உலகெலாம்‌ ' 
என்னும்‌ முதலெடுத்‌ தக்கொடுத்த திருவருளுபகாரமே இருத்‌ 
தொண்டர்‌ புராணமாச நிரம்பியதென்பது அம்‌ மூதன்மொழி 


முன்னுரை 9 


ஈடுவணும்‌ ஈற்றிலும்‌ பொரும்‌ தியதனால்‌ அறிவுறுக்கப்‌ பெறுகின்ற 
தென்பதும்‌, 

இரண்டாவது கவியில்‌ திருத்தொண்டர்‌ புராண வியாபாரத்‌ 
திற்குப்‌ பரமவென்‌ முதல்‌ கொடுத்‌ ததவினாரென்‌ றதும்‌, அலைமலி 
சுணங்கனொப்பேனென்‌ று கூறிய அவையடக்கத்தில்‌ “பெருக்க தது 
வேண்டும்‌ பணிதல்‌”? என்னும்‌ திநக்தறளைப்‌ பொருத்திக்‌ 
காட்டுவதும்‌, மூன்றாவது பாட்டில்‌ சமயகுரவர்‌ மூவர்க்கும்‌ 
சேக்கழோர்‌ பெருமானைச்‌ சலேடையால்‌ ஒப்புக்கூறி அவர்‌ தேவார 
அட்பங்களையறிர்து சாட்டினார்‌ என்பதும்‌, 


ஆராவது பாட்டில்‌ சோழர்பெருமானைச்‌ சிந்தாமணிப்‌ பாராட்‌ 
டிணின்‌ றும்‌ விலக்யெது ஞாயமென்பதை அமைச்சரிலக்கணத்திற்‌ 
பொருத்திக்‌ காட்டுவதும்‌, 


பதினொராம்‌ பாட்டில்‌ திருத்தொண்டத்தொகை, திரு 
வந்தாதி யென்பவை முதனூலென்றும்‌, ஆதிநாலாகலான்‌ ஆதி 
சைவரருளினார்‌, திருத்தொண்டர்‌ புராணம்‌ பின்னர்க்‌ கடைசியில்‌ 
வந்த நாலாதலின்‌ அந்திய சைவாருளினார்‌ என்றதும்‌, பிறவு 
மாகிய பலகயங்கள்‌ பருவங்கடோறும்‌ செய்யுள்தோறும்‌ மலிந்து 
கடத்தல்‌ சாணற்பாலன. இன்னும்‌ இவைகள்‌ திருத்தொண்டர்‌ 
புராண ஆராய்ச்சிக்கு மிக்க பயனுள்ளவைகளா யிருப்பதும்‌ 
கருதத்தக்கது. விரிவஞ்சியும்‌ அவை ஒருவாறு கூடியவரை 
உரைக்குறிப்பிற்‌ காணுதலானும்‌ விடுத்தாம்‌. 


இன்ன பல ஈயமும்‌ சிறப்பும்‌ அமைந்து சைவ வுலகத்திற்கும்‌ 
தமிழுலகத்‌ இற்கும்‌ இன்றியமையாது வேண்டற்பாலதாஇய இப்‌ 
பிள்ளைத்தமிழினை ஒரு பதிப்புச்‌ செய்யவெண்ணிய திநநேல்‌ 
வேலிச்‌ சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌ ௮கத்தியத்‌ 
தேவாரத்திரட்டிற்கு ஒருரை எழுதிக்கொடுத்த உரிமைபற்றி 
இதற்கும்‌ திநக்கைலாய ஞானவுலாவிற்கும்‌ ஒரு தறிப்புரை 
எழு. இிச்கொடுத்தல்‌ வேண்டுமெனக்‌ கேட்டபோது எழுதும்‌ 
உரிமை எனக்கில்லையென என்னைக்‌ கண்டுவைத்தும்‌ அவர்‌ 
வேண்டுகோளை மரறாமைப்பொருட்டும்‌, எழுதின்‌ பெரியோர்‌ என்‌ 
குறைகளை எடுத்துக்காட்ட அவகாசம்‌ ஏற்பட்டு என்பாலுள்ள 
குறை தெரிந்து கோடற்பொருட்டும்‌, அதன்வழித்‌ இருத்தமுறற்‌ 


10 முன்னுரை 


பொருட்டும்‌ ஒப்புக்கொண்டு ஒருவாறு என்‌ ௫த்தறிவிசத்கும்‌ சற 
செயலுக்கும்‌ தக எழுதி முடித்தேன்‌. 

குற்றங்குறை யுண்மைக்கு ஐயமேயில்லை. அதனை அறி 
வுடையோர்‌ பொறுப்பரென்றற்கும்‌ ஐயமில்லை. அடியார்‌ செய்யும்‌ 
அநாசா.ரம்‌ பொறுக்கும்‌ இறைவன்‌ அ௮ருளுவானாச. 


சைவசமய பக தஜன சபை, | இங்கனம்‌ 
9 


சென்னை, குரோதன வாண்டு ட்ட த , 
கார்த்திகைத்‌ திங்கள்‌ கயப்பாக்கம்‌ - சதாசிவன்‌. 


சேக்கிழார்‌ நாயனார்‌ புராணம்‌ 


சான்றோர்வாழும்‌ தொண்டைகாட்டிலே, தன்றத்தூரிலே 
வேளாளர்‌ குலத்திலே, சேக்கிழார்‌ கோத்திரத்‌ திலே, வெபெருமா 
ன அ திருவருளினால்‌ தமிழ்நாடு உய்யுமாறு ௮நண்மோழிீத்தேவநம்‌ 
அவர்பின்‌ பாலறவாயரும்‌ தோன்‌ நியருளினார்கள்‌. அவர்களுக்குள்‌ 
அநண்மோழித்தேவர்‌ தம்‌ செயற்கருஞ்‌ செயல்களால்‌ தமது 
குலத்தை வீளக்கஞ்செய்தமையால்‌ கோத்‌ இிரப்பெயராகய சேக்‌ 
இழார்‌ என்னும்‌ பெயராலேயே வழங்கப்பெற்றார்‌. அவருடைய 
மேலாகிய கல்வி அறிவு ஒழுக்கங்கள்‌ சிறந்து விளங்கெமையால்‌ 
அஈபாய சோழமன்னர்‌ அவரைத்‌ தருவித்து முதன்‌ மட்திரியாகச்‌ 
செய்து வரிசைகள்‌ நஈல்‌ உத்தம சோழப்பல்லவர்‌ என்னும்‌ 
பட்டப்பெயரையும்‌ கொடுத்தார்‌. சேச்௫ழார்பெருமான்‌ அமைச்‌ 
சுரிமைத்‌ தொழிலேற்றுச்‌ சோழமன்ன ரது செங்கோலைச்‌ செவ்வி 
தாக நடாத்தி வருங்காலத்தில்‌ தமக்குச்‌ சோழகாட்டிலே உள்ள 
திநநாகேச்சுரமென்னும்‌ தலத்திலே அன்புமிகுதியினால்‌ தம்‌ 
முடைய குன்றத்‌. தாரிலே திருராகேச்சுரமென ஒரு தலங்கண்டு 
நித திய நைமித்திய நிபர்தங்களை ஏற்படுத்தி வழுவின்றி ஈடாத்தி 
வந்தார்‌. 

இப்படி யோழுகிவரும்‌ ராளில்‌ சைவசமயிகளிற்‌ இலர்‌, பாற்‌ 
கடலிற்‌ றோன்றிய மீன்கள்‌ அப்பாலை யுண்ணாது வேறு லெ 
அழுக்கு முதலியவற்றை உண்ணுமாறு, மெய்ச்நூல்களாய தஞ்‌ 
சமய நூல்களைக்‌ கல்லாமல்‌ புறப்புறச்‌ சமயமாகய அருகதம்பற்றி 
யொழுகும்‌ சமணர்‌ காப்பியமாயுள்ள சீவகசிந்தாமணியைப்‌ 
பாராட்டிக்‌ கேட்டுத்‌ தங்கள்‌ வாணாளை வீணாளாகச்‌ கழிப்பாராவி 
னார்‌. காலநிகழ்ச்சிக்கேற்ப அகபாயசோழ மன்னரும்‌ அ௮ச்சவக 
சீந்தாமணியை மெய்ந்‌ நூுலெனக்‌ கொண்டு தமது சபையில்‌ 
பாராட்டிச்‌ கேட்டுவந்தார்‌. அதனையறிந்த சேக்ழொர்பெருமான்‌ 
மிகுதிக்கண்‌ மேற்சென்றிடிக்கவேண்டிய தமது தொழின்‌ 
முறைமை பற்றிச்‌ சிறிதும்‌ அஞ்சாது அரசனைப்‌ பார்த்து, “மன்னர்‌ 
பெரும, தாங்கள்‌ இம்மை, மறுமை, வீடு என்னும்‌ மும்மையும்‌ 
பயக்கும்‌ சைவசன்மார்ச்ச நூல்களைக்‌ கேளாமல்‌ ஈமது மெய்க்‌ 


12 சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


கடலளாதிய கவபெருமானை நிஈ்இித்தொழுகும்‌ சமணர்‌ நூலாகிய 
சிர்தாமணியைக்கேட்டு சாட்சளை வறிதே கழிப்பதன்றி அதிபாதக 
மாசய சிவாபராதத்திற்கும்‌ ஆளான நீர்களே!' என்று கண்டிக்க, 
அதனைக்கேட்ட சோழமன்னர்‌ அவர த கடமைச்‌ சிறப்பைச்‌ கண்டு 
மகிழ்ந்து, அமைச்சரே, கான்‌ கேட்கும்‌ இஸ்து அவகதையாயின்‌ 
இம்மை முதலிய மூன்றும்‌ பயக்கும்‌ நீர்‌ சொல்லும்‌ தவகதையா த! 
அதனைத்‌ கெளிவுபெறச்‌ சொல்லும்‌? என்று கேட்டார்‌. 


அதனைக்‌ கேட்ட அருண்மொழித்தேவர்‌. “சமது முழுமுதற்‌ 
கடவுளாகிய திருவாரூர்ப்‌ புற்றிடங்கொண்ட புனிதன்‌, “தில்லேவா 
ழர்தணர்த மடியார்க்கு மடியேன்‌? என்று அடியெடுத்துக்‌ 
கொடுக்கப்‌ பசுகரணம்‌ நீங்கிப்‌ பதிகரணம்பெற்ற உண்மை நாயன்மா 
ராகிய சைவசமய கு.ரவருள்‌ ஒருவராயெ சுநீதாழர்த்தி நாயனார்‌ 
திருத்தொண்டத்தொலை பாடியருளினார்‌. அதனது உண்மைப்‌ 
பொருளையெல்லாம்‌ திருசாரையூர்ப்‌ பொல்லாப்பிள்ளையாரிடத்துக்‌ 
கேட்டருளிய அவர்தம்‌ மாணாக்கராயெ நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ 
அதனை வகுத்துத்‌ திருத்தொண்டர்‌ திருவந்தாதி செய்தருளினார்‌. 
அத்திருவந்தாதியை இராசராச ௮பயதலசேகர சோழமன்னன்‌ 
முதலிய பெரியோரெல்லாம்‌ இனிது பாராட்டிக்‌ கேட்டார்கள்‌? 
என்று சொல்லச்கேட்ட அரபாயர்‌ அவ்வர்தாதியைத்‌ தமக்குச்‌ 
சொல்லியருளும்படி கேட்டுக்கொண்டார்‌. சேக்கிழார்‌ பெரு 
மானும்‌ அவ்வாறே அரசர்பெருமானுக்கு அதனை விரித்துப்‌ 
பொருள்‌ சொல்லி விளக்கினார்‌. சொல்லக்கேட்ட சோழர்பிரான்‌ 
௮ன்புருவமாஇ உள்ளங்கரைந்துருசச்‌ கண்ணீர்சோரப்‌ புளகம்‌ 
போர்த்து அறாண்மொழித்தேவரை ரோக்கி, (அமைச்சுரிமையேற்று 
என்னையாளவர்த அருளாளரே, இருத்தொண்டர்களது அற்புத 
மாகிய அடிமைத்‌ திறத்தை விளக்கும்‌ இச்சரித்‌ திர த்தைப்‌ பண்டிதர்‌ 
முதல்‌ பாம ரர்வரை யாவரும்‌ உணர்ந்து பயன்கொள்ளும்படி 
தெளிவுபெற எவ்வெவ்விலக்கணங்களும்‌ ஒருங்குவாய்ந்த ஒரு 
பெருக்காப்பியமாக விரித்துச்‌ செய்துதாரும்‌' என்று குறை 
மிரந்தார்‌. 

சேவையர்‌ காவலர்‌ அவ்வாறே அசசரிடத்து எண்ணிறந்த 
பொருளையும்‌ விடையும்பெற்றுத்‌ தில்லைத்‌ திருப்பதியை யடைந்து 
சிவசங்கைத்‌ தடம்படிர்‌ து அஅட்டானம்‌ முடித்துச்‌ வெபூசை 


சேக்கிழார்‌ நாயனார்‌ புராணம்‌ 13 


பண்ணிச்‌ சற்சபையைச்சேர்ர்து பஞ்ச௫ருத்திய தாண்டவம்புரியும்‌ 
தம்பிரான்‌ முன்னே நின்று இருக.ங்களும்‌ சரெமீதேறிக்‌ குவியக 
கண்ணீர்‌ பெருக, நெஞ்சரெக்குருக, ஆகர்தவெள்ளத்தமிழ்ஈ்து 
திருப்புகழ்‌ பாடித்‌ திளைத்துச்‌ சுவாமியைப்‌ பார்த்து, “எம்பெரு 
மானே, தெரிவரும்‌ பெருமைத்‌ திருத்தொண்டர்களது பொரு 
வரும்‌ சீர்பாட அடியெடுத்துத்‌ தந்தருளல்வேண்டும்‌' என்று 
வேண்டிரநின்றார்‌. அப்போது நடேசபெருமான ௮ திருவருளினால்‌ 
“£உலகெலா முணர்க்‌ தோதற்கரியவன்‌? என ஓசசரீரி வாக்கு 
எழுந்தது. அதனைத்‌ இல்லைவாழர்தணர்களும்‌ மாகேசுரர்களும்‌ 
கேட்டுத்‌ இருவருட்டிறத்தை வியந்து வணங்கிச்‌ சேக்கழோர்‌ 
'பெருமானுக்கு ஈடராசப்பெருமான து திருமாலையையும்‌ திருநீற்றை 
யும்‌ திருப்‌ பரிவட்டத்தையுஞ்‌ சாத்திக்‌ களிகொண்டார்கள்‌. 
அவைகளைப்‌ பெற்ற சேக்கிழார்பெருமான்‌ விடைபெற்றச்சென்ற 
தஇிருரெறித்‌ தமிழ்வேதத்‌ தலைவர்களான மூவர்‌ முதலிகளையும்‌ 
வணங்கித்‌ திருநீறும்‌ திருக்கண்டியும்‌ பூண்டு ஆயிரக்கான்‌ மண்ட 
பத்தை யடைந்து இருந்து சபாகாதனது இருவருள்‌ வழிநின்‌ று 
அவன்‌ கொடுத்த முதலையாதா.ரமாக வைத்துக்கொண்டு புராணம்‌ 
பாட ஆரம்பித்துச்‌ சில நாளிற்‌ பாடிமுடித்து அதற்குத்‌ 'திநத்‌ 
தொண்டர்‌ புராணம்‌? என்று பெயர்புனைந்து மைக்காப்பிட்டுக்‌ 
கவளிகையில்‌ வைத்தருளினார்‌. 


சேக்கிழார்‌ பெருமான்‌ புராணம்‌ பாடும்பொருட்டு விடை 
பெற்றச்‌ சிதம்பரத்தை யடைந்தபின்பு,. புராணம்‌ எவ்வளவு பாடி 
முடிக்தது, இன்னும்‌ எவ்வளவு பாடவிருச்சன்றது என்று அறியும்‌ 
பொருட்டு அடிக்கடி ஒற்றரை யனுப்பிக்கொண்டிரு்த அபாய 
சோழமன்னர்‌ புராணம்‌ பாடி முடிவடைந்தது என்னுஞ்‌ செய்தி 
யைச்‌ கேட்டுக்‌ கழிபெரு மடஒழ்ச்சியடைஈது அது சொன்ன அது 
வர்களுக்குப்‌ பொன்மழை பொழிர்து, ஈடேசப்‌ பெருமானையும்‌ 
திருத்தொண்டர்‌ புராண த்தையும்‌ கண்டு வணங்கவெண்ணி, ஈன்‌ 
னாளிலே நால்வகைச்‌ சேனைகளும்‌ குழும்படி புறப்பட்டு வந்து 
தில்லையை யணுடினார்‌. அதனையறிர்த இல்லைவாழர்தணர்களும்‌ 
மடபதிகளும்‌ சேக்கிழார்‌ ஈாயனாரும்‌ மகாராசாவை எதிர்கொண்டு 
அசிமொழி கூறினார்கள்‌. அரசர்பெருமான்‌ அருண்மொழித்‌ 
தேவரது சிவவேடப்பொலிவழதினைக கண்டு மூழ்ந்து தம்மை 


14 சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


யறியாது தல்‌ கைசள்‌ சிரசின்மேலேறிச்‌ குவிய சிவபெருமான்‌ 
அடிமைகொண்டு அவர்க்கு அருளிய பெருமையை எண்ணிப்‌ 
பரவச. ராச அவர்‌ தம்‌ திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினார்‌. பிறகு 
சோழர்பெருமான்‌ சேக்கிழார்‌ பெருமானோடும்‌ தில்லைவாழந்தணர்‌ 
முதலாயின ரோடும்‌ சென்று கனகசடையை யடைந்து கரைகடந்த 
பேசன்போடு இறைவனை வணங்கித்‌ துதித்து அன்பாழியில்‌ 
அழும்‌ தியிருந்தார்‌. அப்போது, 'சோழமன்னனே, நாம்‌ அடியெடுத்‌ 
துக்‌ கொடுக்கத்‌ தொண்டர்‌ புராணத்தைச்‌ சேக்ழொன்‌ இறக்கப்‌ 
பாடி முடித்தான்‌. $ அதனைக்‌ கேள்‌? என்று அசரீரியும்‌ திருவடிச்‌ 
ச௪லம்பொலியும்‌ யாவரும்‌ கேட்க எழுந்தன. 

அதனைக்கேட்ட அபாய சோழமன்னன்‌ மனமிக மகிழ்ந்து 
திருத்தொண்டர்‌ புசாணத்தைக்‌ கேட்குமாறு எங்கும்‌ உள்ள 
சிவனடியார்கள்‌ யாவரும்‌ வரும்பொருட்டு நிருபங்கள்‌ அனுப்பினார்‌. 
௮.ரச.ரது ஆணையால்‌ சிதம்பமத்தலத்தை அழகுபெற அலங்கரித்‌ 
தார்கள்‌. அரசரது முடங்கல்‌ கண்டு திநநேறித்தமீழ்வேதமாகிய 
தேவார முதலிய இருமுறைகளிலே வல்லவர்களும்‌, சிவாகமச்‌ 
செம்ரெறிச்‌ செல்வர்களும்‌, வேதவேதாங்க விற்பன்னர்களும்‌, 
முப்போதும்‌ திருமேனி தீண்டு முதல்வர்களும்‌, சிவாசாரியர்களும்‌ 
இலக்கண விலக்யெ வன்மை வாய்ந்த பெரியார்களும்‌, காப்பிய 
விற்பத்தியாளர்களும்‌ பிறரறுமாகய எல்லோரும்‌ பெருர்திரளாக 
மனமகிழ்ந்து விரைந்துவர்து சிதம்பரத்தை யடைந்து குழுமி 
னார்கள்‌. 

தில்லைவாழர்தணர்‌ ஒருவர்‌ சித்திரைத்‌ திங்களிலே திருவா 
தைத்‌ இருகாளிலே தாண்டவட்பெருமான்‌ சச்நிதானத்‌ இலே இரு 
மெழுக்கிட்டுச்‌ கோலம்புனைர்‌ து அறுகாற்பீடமமைத்து அதன்மேற்‌ 
பசும்பட்டும்‌ அதன்மேல்‌ வெண்பட்டும்‌ விரித்துப்‌ பூக்களைப்‌ 
பரப்பித்‌ தூபங்சொடுச்து ஆதனங்கற்பித்துத்‌ திருத்தொண்டர்‌ 
புராணத்‌ திருமுறையை அதன்மேல்‌ வைத்துப்‌ பூசித்து வணங்கித்‌ 
அதித்தார்‌. அதன்மேல்‌ அபாய சோழர்‌ முதலாய அடியார்க 
ளெல்லாம்‌ சேலையர்‌ குலா இிபரை வணக்கி, (சுவாமி, இ்தத்‌ 
திருத்தொண்டர்‌ புராணத்தைத்‌ தேவரீமே வர௫த்தப்‌ பொருள்‌ 
அருளிச்செய்வீர்‌ ' என்று வேண்டிக்கொள்ளக்‌ குன்றைவளகாடர்‌ 
அவ்வாறே அதனை வாசித்துப்‌ பொருள்‌ அருளிச்செய்துவர 


சேக்கிழார்‌ நாயனார்‌ புராணம்‌ 15 


எல்லோரும்‌ நியமமாக இருந்து கேட்டு வருவாராயினார்கள்‌. 
அன்றுமுதல்‌ அரசர்பெருமான்‌ இறைவனுக்கு விசேடபூசை 
கடத்திவந்தார்‌; அடியார்களுக்கு மாகேசுரபூசை நடத்தினா; 
ஏனையோருக்கு விருந்தளித்தார்‌; ஏழைகளுக்கு அன்னமளித்தார்‌. 
இவ்வாறு ஈாடோறும்‌ புராணம்‌ ஈடைபெற்றுவர்து மற்றைய 
வாண்டு சித்திரைத்‌ திங்களில்‌ திருவாதிரைத்‌ இருகாளில்‌ முடிக்கப்‌ 
பெற்றது. 


புராணம்‌ முற்றப்பெற்றவுடன்‌ தில்லைவாழந்தணர்‌ திருத்‌ 
தொண்டர்‌ புராணத்‌ திருமுறையை முறைப்படி பூசித்து வணங்க 
னார்‌. அபாய சோழமன்னர்‌ அத்‌ திருமுறையைப்‌ பசும்பட்டிற்‌ 
பொதிந்த, பொற்றட்டத்தில்‌ வைத்த, அதனைத்‌ தமது யானையின்‌ 
சிரசில்வைத்து, சேக்கிழார்பெருமானை அவ்வியானையின்மேல்‌ 
ஏற்றித்‌ தாமும்‌ ஏறியிறார்து தம்‌ இரு கரங்களினாலும்‌ உபயசா மரை 
வீசி, “இதுவன்றோ யான்செய்த தவப்பயன்‌ ? என்று கூறினார்‌. 
சேக்கிழார்‌ நாயனார்‌ இன்ணியங்கள்‌ ஒலிக்க, அந்தணர்‌ அருமறை 
முழங்க, அடியார்குழாம்‌ ௮ரவொலிமுழக்கம்‌ செய்ய, திருவுடை 
யரதணர்‌ தில்லைமூவாயிரவர்கள்‌ திருவீதிகடோறும்‌ தூய்மை 
செய்து வாழை கமுகாதியன நாட்டித்‌ தோ. ரணங்கள்‌ கிறைத்துப்‌ 
பூமாலைகள்‌ காற்றி நிறைகுடம்‌ தாபதிபங்கள்‌ வைத்துப்‌ பொரி லி 
வேதங்களையோதி அறுகெடுக்க, அடியார்கள்‌ தம்முடைய இரு 
வேடப்பொலிவினையும்‌ இருமுறையையும்‌ கண்டு வணங்குந்தோறும்‌ 
அன்புபெருக, மெய்யன்பர்‌ தமிழ்காடு முழுது முய்யுமாறு திரு 
முதையருளிய பெருங்கருணேயை எண்ணி யெண்ணி மனங்‌ 
கரைந்து கண்ணீர்பெருக்கிச்‌ சவொடந்தக்‌ களிகொண்டு ஆடத்‌ 
திருவீதி வலம்‌ வந்து திருமுன்‌ நிலையடைக்து ௮.ரசரோடு யானையி 
னின்றம்‌ இறங்கிப்‌ பொன்னம்பலம்‌ அடைந்து திருமுறையைத்‌ 
திருமுன்‌ வைத்தார்‌. சோழர்‌ பெருமான்‌ சேக்கிழார்‌ பெருமா 
னுக்குத்‌ * தோண்டர்‌ சீர்பரவுவார்‌,' என்று இருகாமம்‌ புனைந்து 
ஞானமுடி குட்டி அவரை மண்டபத்தில்‌ இருத்தி அவருடைய 
திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினார்‌. 


பிறகு சோழர்பிரான்‌ முன்னாளில்‌ இராஜராஜ அபயகுலசேகர 
சோழமன்னனின்‌ வேண்டுகோளின்படி ஈம்பியாண்டார்ஈம்பிகளால்‌ 


வகுக்சப்பெற்ற தேவார முதலிய பதினோரு திருமுறைகளுடனே 


16 சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அந்தத்‌ திநத்தொண்டர்‌ புராணம்‌ ஒன்றுகூட்டி யதனைப்‌ பன்‌ 
னிரண்டாந்‌ திநழறையாக வகுத்து, அதனைச்‌ செப்பேடுசெய்து, 
சர்கிதியிலே ஏத்றுவித்தார்‌. அதன்பின்னர்‌ சோழர்பெருமான்‌ இட்‌ 
நாயனாருடைய திருத்தம்பியாராகிய பாலறவாயர்‌ யாண்டுள்ளார்‌ 
எனக்‌ பேட்டுத்‌ தெரிந்து வரவழைத்து அவருக்குத்‌ தொண்டை 
மான்‌ என்னும்‌ பெயர்‌ கொடுத்து அவரைத்‌ தம்‌ முதன்‌ மந்திரி 
யாக்சிக்கொண்டார்‌. சேக்கிழார்‌ பெருமான்‌ தம்ப த்‌ திற்றானே 
எழுந்தருளியிருக்துகொண்டு சிவானந்த நிட்டைபுரிர்து அகண்ட 
பரிபூசண சச்சிதாகந்த சொரூபராய சபாகாத. ரது குஞ்சிதபாதத்‌ 
இருகிழலை யடைந்தார்‌. 

இவரது புசாணத்தைச்‌ சைவ சர்தானாசாரியருள்‌ ஒருவரும்‌, 
ஈடேசப்பெருமானது திருமுகங்கொண்டு பெற்றான்‌ சாம்பனாருக்கு 
முத்‌ திகொடுத்தருளியவரும்‌, முள்ளிச்‌ செடிக்கு முத்தியருளிய 
வரும்‌, சைவசித்தாந்த சாத்திரம்‌ பதினான்கனுள்‌ எட்டு இயற்றி 
யருளியவரும்‌ சிவாஆபூதிமானும்‌, திருவுடைத்‌ இில்லைவாழச்‌ தண 
ரில்‌ ஒருவரும்‌, கொற்றவன்குடியில்‌ நிட்டாபமராய்‌ எழுந்தருளி 
யிருக்தவரும்‌, இன்னும்‌ இனைய பல அற்புதங்கள்‌ நிகழ்த்‌ தியவரு 
மாகிய உமாபதி சிவாசாரிய சுவாமிகள்‌ சேக்கிழார்‌ புராணம்‌ 
எனப்பெயர்‌ புனைந்து இறும்பூதுற இயந்றியருளினார்‌. 


டட 
குன்றத்தூர்‌ 
சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


௯ 


- த்க்‌ - 


பாபி 


தன்றத்தூர்‌: இது சேக்ழொர்‌ ஈாயனார்‌ அவதரித்த இருப்‌ 
பதி; தொண்டைராட்டில்‌ உள்ளது; இதைச்‌ சேர்ந்த ஈத்தத்‌ இரு 
மலையில்‌ முருகப்பெருமான்‌ இருக்கோயில்கொண் டெழுந்தருளி 
யிருப்பர்‌ ; எனவே இது குன்றதோறாடலில்‌ ஒன்றாம்‌. இங்கு 
ஈாயனார்‌ திருக்கோயில்‌ ஒன்று தனியே உண்டு; இதனை யடுத்து 
வடக்கே நாயனாரது வழிபடு தலமாயெ இருகாகேச்ச.ரம்‌ உள்ளது. 
தென்‌ இந்தியா இருப்புப்பாதைத்‌ தொடரில்‌ பல்லாவரத்‌ இனின்‌ 
அம்‌ தென்‌ மஹாராட்டிர இருப்புப்பாதைத்‌ தொடரில்‌ ஆவடியி 
னின்‌ அம்‌ இத்தலங்கட்குச்‌ செல்லலாகும்‌. 

சேக்கிழார்‌ : இத ஈாயனாரது குடிப்பெயர்‌, ரகுவின்‌ மரபிற்‌ 
ரோன்றிய ராமன்‌, ராகவன்‌ என்று வழங்குமாறுபோலச்‌ சேக்கிழா 
ரது மரபிற்றோன்‌ நிய இவர்‌ றெப்புப்பற்றி இப்பெயரினாலே யழைக்‌ 
கப்‌ பெற்றார்‌. இவரைப்பற்றிய எனைய செய்திகளை வரலாற்றிற்‌ 


காண்க. 


பிள்ளைத்தமிழ்‌: இது பிள்ளைச்சவி யெனவுங்‌ கூறப்பெறும்‌. 
தமிழ்மொழியில்‌ வழங்கும்‌ பிரபந்தம்‌ தொண்ணாற்றாறனுள்‌ 
ஒன்று; ஆண்பாற்‌ பிள்ளைக்கவி, பெண்பாற்‌ பிள்ளைக்கவி என 
-இருவகையினை யுடைத்து. ஆண்பாற்‌ பிள்ளைக்கவி காப்பு, 
செங்கீரை, தால்‌, சப்பாணி, முத்தம்‌, வா. ரானை, அம்புலி, சிறுபறை, 
சிற்றில்‌, சிறுதேர்‌ என்னும்‌ இப்பருவங்களை முறையே அகவல்‌ 
விருத்தத்தால்‌ பப்பத்தாகக்‌ கூறப்பெறுவதாம்‌. பெண்பாற்‌ 
பிள்ளைக்கவி மேற்‌ கூறிய பருவங்களில்‌ சிறுபறை, சிற்றில்‌, சிறு 
தேர்‌ என்னும்‌ இவைகளை யொழித்து, கழங்கு, அம்மானை, ஊசல்‌ 


௨ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


என்பவற்றைச்‌ கூட்டி உரைச்கப்பெறுவதாம்‌. இது வேண்பாப்‌ 
பாட்டியலிற்‌ கண்ட அ. இவ்வுறுப்புக்களில்‌ சில விகற்பமாக 
வருவதும்‌ உண்டு. 

காப்பு: காவல்‌; காப்புக்சவியை உணர்த்துனெறது ; ஆகு 
பெயர்‌, நூல்‌ தவக்கத்திற்‌ கூறப்படும்‌ கடவுள்‌ வணக்கச்‌ செய்யுள்‌. 
இக்கவி பெரும்பாலும்‌ விராயகக்கடவுளையே பற்றியதாகும்‌. அவரே 
வழிபட்டார்க்கு இன்னருளையும்‌ வழிபடார்க்கு இடையூற்றையும்‌ 
மிகுதியும்‌ செய்வராதலால்‌. பிறசமயத தவர்‌ சமயக்காழ்ப்புப்‌ பற்றித்‌ 
தங்களுக்கேற்ற கடவுளைச்‌ கூறிக்கொள்வர்‌. 


விதாயதக்கடவுள்‌ வணக்கம்‌ 
மாமேவு வான்பிறை முடிப்பிறை யிரண்டென்ன 
வாய்க்கடைத்‌ தோற்றியவிரு 
மருப்பிரண்‌ டென்னவம்‌ சைக்கோ டிரண்டென்ன 
மார்பின்முத்‌ தாரமென்னப்‌ 
பாமேவு பேருதர பந்தமென வமைசூழ்‌ 
படாமென த தாளின்முத்தம்‌ 
பதித்தகழ லெனவிரவ மேலோங்கு பேருருப்‌ 
பண்ணவனை யஞ்சலிப்பாம்‌ 
ஏமேவு ஞானசபை யிறைவர்‌ தம்‌ மேனியி 
னிணங்குற வெழுப்புலகெலா 
மென்னுமறை யாதியாக்‌ கொண்டவ ருயிர்க்கருளு 
மியல்பனை த அந்கெரித்து 
காமேவு மம்முதலொ டொன்றவினை யுருபுதொக 
நான்கனடி யாதிசெய்து 
நாற்சீரி னானெறி விளக்கியொளிர்‌ சேக்கிழார்‌ 
நற்றமிழ்க்‌ கவிதழையவே. (௧) 
(தறிப்புரை.) விராயகச்சடவுள்‌ திருமுடியிற்‌ சூடிய பிறை 
யும்‌, ஒற்றைக்‌ கொம்பும்‌, திருக்கையிற்‌ கோடாயுதமும்‌, திருமார்‌ 
பின்‌ முத்து மாலையும்‌, திருவயிற்றுக்கட்டும்‌, திருவரையின்‌ வெண்‌ 
படாமும்‌, திருவடியிற்கழலும்‌ உடையராய்ப்‌ பேருருக்கொண்டு 
கின்றபோது வானத்துள்ள வெண்பிறை அவருருவினுள்ள பிறை 


பாயிரம்‌ கூ 


யோடும்‌ கொம்போடும்‌ கோடாயுதத்தோடும்‌ கூடி இவ்விரண்‌ 
டென்று சொல்ல உள்ளதென்றும்‌, மாலையாயும்‌, கட்டாயும்‌, படா 
மாயும்‌, சழலாயும்‌ விளங்குமென்றுவ்‌ கூறியதென்க. கந்தபுராணத்‌ 
தல்‌ “£ திகடசக்கரச்‌ செம்முகம்‌?? என்னும்‌ காப்புக்கவியின்‌ கண்‌ 
ஞாயிற்றை விசாயகப்பெருமானது திருமார்பின்‌ விளக்கும்‌ பதக்க 
மணியாகச்‌ கூறியதை ஒப்பு ரோக்குக. மத்த பிள்ளையார்‌ கயமுக 
அவுணனைக்‌ கொல்லுமாறு தமது ஒருகோட்டினை 'ஒடித்துச்‌ 
கையிற்‌ கொண்டார்‌! என்பது புராணம்‌. சேக்கீழார்‌ பேநமானும்‌ 
* நீண்முடிக்‌ கடக்களிறு? : எனப்‌ பிள்ளையா ரது பேருருவினை, 
* எடுச்குமாச்கதை? என்னும்‌ திருப்பாட்டிற்‌ கூறியதும்‌ கருதற்‌ 
பாலது. உத.ரபர்தனம்‌ திருவயிற்றுக்கட்ட, உதரம்‌ - வயிறு ; 
வடமொழி. பெருவயிறராதலின்‌ கட்டுவேண்டுமென்க. படாம்‌ - 
ஆடை. கழல்‌ - வீரக்கழல்‌ : ஈாதமயமான கிலம்பென்னலுமாம்‌. 
ஏமேவும்‌ - ஏமம்மேவும்‌ ; ஏமம்‌ ஏம்‌ எனக்‌ குறைர்‌ துநின்‌ றது. ஏமம்‌- 
பொன்‌ ; பொன்னம்பலம்‌ கூறப்படுகிற. ஞானசபை பூதவாகாய 
மான சடாகாயமன்றித்‌ இருவருள்‌ மயமான ஞானாகாயமென்பது. 
(மேனி - ஈண்டு அசரீரி. மறை - தமிழோத்து. அருளும்‌ இயல்பு 
திருவருட்டிறம்‌, அம்முதல்‌ - (உலகெலாம்‌? என்னும்‌ இறைவ 
னருளிய திருப்பாட்டு முதல்‌. ஒன்ற - இயைய, வினையுருபு 
கதொகல்‌ - இடைஙிலை, விகுதி முதலியன வின்றிப்‌ பகுதி யளவாய்‌ 
நிற்றல்‌. ஈநான்௧னடியா தி (மலா? செய்து-அமைத்து. அம்முதலோடு 
கான்க௧னடியா இ செய்தல்‌. “உலகெலாம்‌ மலர்‌? எனப்‌ பொருந்து 
மாறு செய்தல்‌, நாற்சீர்‌-இவ்விருத்தத்துள்ள அடியின்‌ சான்குசர்‌. 
ஈானெறி - சான்கு வழி அடிமைகெறி, மக்கள்ரெறி, தோழர்நெறி, 
ஈன்னெறி என்பன இவைகளை வடநூலார்‌ முறையே தாசமார்க்கம்‌, 
சத்புத்திரமார்க்கம்‌, சகமார்க்கம்‌, சன்மார்க்கம்‌ என்பர்‌. விளக்கல்‌ 
விளங்க அறிவுறுத்தல்‌. ஒளிர்தல்‌ திருவருண்‌ முறைகளை யெல்லாம்‌ 
தமது அருளோத்‌ துக்கொண்டு அறிய அறிவுறுக்கும்‌ ஞானதேசிக 
சாய்‌ விளங்கிமிளிர்தல்‌. பொன்னான்‌ மேய்ந்த சிற்சபையின்‌ எழும்‌ 
தருளிய இறைவன்‌ ௮சரீரியாச (வாணிழலாக) எடுத்துக்‌ கொடுத்‌ 
அத விய “உலகெலாம்‌” என்னும்‌ இருவாச்சனை (வெருளின்‌ மெய்ம்‌ 
மொழியைக்‌) கொண்டு தொடங்கி “அளவடி நான்னெ, கலிவிருத்‌ 
தம்மே” என்னும்‌ ஒத்‌ துக்யைய நான்கு ரான்‌ அமைர்து நான்‌ 
சடியானாகும்‌ கலிவிநத்தத்தால்‌ இறைவன்‌ தனது சொரூப 
தடத்தத்‌ திருவுருவங்களால்‌, சரியை கிரியை யோக ஞானங்களால்‌ 
வழிபாடாற்றும்‌ மூவகை யாருயிர்‌ வருக்கங்கட்கெல்லாம்‌ அருளும்‌ 
அருட்டிறக்க எனை த்தையும்‌ ஒருங்கறிவுறுத்து, வாழ்த்து வணக்கம்‌ 
'பொருளியல்பு என்னும்‌ மூவகை முறையினையும்‌ பாராட்டி மங்கல 
ஒக்‌ இனையருளி விளங்கும்‌ சேவையர்‌ சாவலாது பிள்ளைக்கவி 
தழைக்குமாறு என்று பாட்டினது பீற்பகுதிக்குப்‌ பொரு 
ரியைத்துக்கொள்க. மலர்சிலம்படி என்பதற்கு மலர்போலும்‌ 


௪ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


லெம்படி எனச்‌ கொள்ளும்‌ பொருள்‌ ஆசிரியர்‌ கருத்தன்று எனச்‌ 
கவி விளக்குவது மிகவும்‌ பாராட்டத்தக்கதாம. 


குருவணக்கமும்‌ அவையடக்கமும்‌ 


ஒங்குகயி லாயபரம்‌ பரைநந்தி யடிகட்‌ 
குனுமரபெட்‌ டாவதபிற்‌ றோன்றலா யெங்க 
ளூயர்‌ திருவா வடுதழைச்சுப்‌ பிரமணிய குரவற்‌ 
குற்றபத்தொன்‌ பதாவதமுற்‌ றோன்‌ றலாய்ப்‌ 
தேங்குடிவப்‌ பிரகாச முதலியவாய்‌ மலர்ந்து [பொலிந்து 
திகமுமா பதிசிவனே குன்றையுற மேவித்‌ 
திரு்துமேர்‌ வளங்கொண்டு பெருமையின்மே லாகிச்‌ 
சிறத்தலாற்‌ செம்மேனிக்‌ குமாவே சொத்தும்‌ 
பாங்குபெறத்‌ அதிக்கையொடொர்‌ கோட்டத்த னாய 
பயிற்சியினக்‌ குமரவே டிருத்தமைய னொத்அம்‌ 
பரவுசேக்‌ இழானெனும்பேர்‌ பரித்தலினக்‌ கணேசப்‌ 
பண்ணவனை யினிதுயிர்த்த கிருத்தாதை யொத்தும்‌ 
வீங்குபுகழ்‌ படை தீதவருண்‌ மொழித்தேவன்‌ புராணம்‌ 
: விரித்துரைத்தா னவனடிதாழ்ந்‌ தென்னறிவிற்‌ கேற்ப 
மேயபிள்ளை த தமிழெனவொன்‌ றரைப்பலஃ தறிவான்‌ 
மிக்கவர்‌ தங குழாத்தினுக்கு மிக்கககை தருமே, 
(த - ரை.) குருவினை வணக்கல்‌, குருவுக்கு வணச்சம்‌ 
என்பதும்‌ ஒன்று. குருமொழி அஞ்ஞான விருளைப்போக் ஞான 
வொளியைத்‌ தருவோன்‌ என்னும்‌ பொருளினையுடையத. ஈண்டுக்‌ 
குருவாவார்‌ உமாபதி சிவம்‌ என்ச. இவர்‌ சைவ சச்தான கு. ரவருள்‌ 
சான்காமவ.ராகவும்‌, இறை௨ணிடத்து ஞானநூல்‌ கேட்ட சைவ 
இதத்குரு ஈாதனாயெ திருந்தி தேவரைத்‌ தொடங்க (௪. இருகந்தி 
தீவர்‌, ௨. சனற்குமா. முணிவர்‌, ௩. சத்திய ஞான தரிசினிகள்‌, 
௪. பரஞ்சோ திமா முனிவர்‌, டு, மெய்கண்டதேவர்‌, ௬. அருணர்தி 
சிவாசாரியர்‌, ௭. மறை ஞானசம்பந்த சிவாசாரியர்‌, ௮. உமாபதி 
சிவாசாரியார்‌ எனத்‌ திருக்கைலாய பரம்பரையில்‌) எட்டாமவராச 
வும்‌, கோமுத்தி யெனவும்‌ ஈவகோடி இத்தபுமம்‌ எனவும்‌ வழங்கும்‌ 
திருவாவடுதுறை ஆதீனத்து ஞானதேசிகரா யெழுர்தருளியிருஈத 
சுப்பிரமணியதேசிச மூர்த்‌இகளுக்கு (க. உமாபதி சிவாசாரியார்‌, 


பாயிரம்‌ இ 


'௨. அருணமச்சிவாயர்‌, ௩. சித்தர்‌ வெப்பிரகாசர்‌, ௪. நமச்சிவாய 
மூர்த்திகள்‌, ட. மறைஞான தேூகர்‌, ௬. அம்பலவாண தேசிகர்‌, 
௪. உருத்திரகோடி தேசிகர்‌, ௮. வேலப்பதேூகர்‌. ௯. முற்குமார 
சுவாமி தேசிகர்‌, ௧0. பிற்குமாரசாமி தேசிகர்‌, சக. மாசிலாமணி 
தேசிகர்‌, ௧௨. இராமலிங்க தேகெர்‌, ௧௨. முன்‌ வேலப்பதேசிகா்‌, 
௧௪. பின்‌ வேலப்பதேசிகர்‌, கட. திருச்சிற்றம்பல தேசிகர்‌, ௧௬. 
அம்பலவாண தேசிகர்‌, ௧௪. சுப்பிரமணியதேசிகர்‌, ௧௮. அம்பல 
வாண தேசிகர்‌, ௧௯. சுப்பிரமணிய தேசிகர்‌ என வரும்‌ முறையில்‌) 
முற்றோன்னஅம்‌ பத்தொன்பதின்மராகவும்‌ எழுந்தருளியிருந்த 
முறை கண்டுகொள்க. இவரை நூலாசிரியர்‌ தமது ஆதின பரம்‌ 
பரையின்‌ மேலேசொன்ன மூறையினும்‌ சிவப்பிரகாசாதி எட்டு 
ஞான தாூலருளிய முறையினும்‌ ஞானாசிரியராயமையும்‌ பொது 
வகையானும்‌, தமது பிள்ளைச்சவிக்கு மூதனூலாகிய சேக்கிழார்‌ 
புராணத்‌ திற்கு முதனூலாசிரியரா யமையும்‌ சறப்புவகையானும்‌ 
குருவாகக்‌ கொண்டு வணங்கெதென்ச. அவையடக்கம்‌ - தம்‌ 
மினுக்‌ கல்வி கேள்வி முதலியவற்றாற்‌ சீரிய பெரியார்முன்‌ தாம்‌ 
அடக்கி நிற்றலையும்‌, அவை யமையாமையானே தருக்க நிற்கும்‌ 
ஏனையரை அடக்கியாளும்‌ நிலையையும்‌ மேற்கொண்டு கூறுங்‌ கவி. 
ஈண்டு ஆசிரியர்‌ குருவணக்கம்‌ அவையடக்கம்‌ என்னும்‌ இரண்‌ 
டினையும்‌ ஒரே கவியிற்‌ கூறிமுடித்தார்‌. ஓங்குகயிலாயம்‌ - ஊழி 
தோ றுங்‌ கெட்டொடுங்கும்‌ ஏனைய பதிகளூம மலைகளும்‌ போலன்றி 
என்‌ றும்‌ நின்று ஒங்கி மிளிரும்‌ கைலாயம்‌ என்பது. இதனை “ஊழி 
தோதாூழி முற்று முயர்பொன்‌ னொடித்தான்மலை' எனவரும்‌ 
தமீழ்வேதத்‌ தானும்‌, (புரந்த ராதிவா னவர்பதம்‌ போதுறை 
புத்தேள்‌, பரந்த வான்பதஞ்‌ சக்கரப்படையுடைப்‌ பகவன்‌, வந்த 
வாதுவாழ்‌ பதமெலா நிலைகெட வருகா, ளூ.ரந்த வாதுநின்‌ 
அழிதேோ ரேோங்குமவ்‌ வோங்கல்‌! என அதனைத்‌ தழுவவரும்‌ 
புராணத்‌ தானும்‌ அறிக. 

சிவப்பிரகாசம்‌: இது சைவ சித்தார்த சாத்திரம்‌ பதினான்‌ 
கனுள்‌ ஒன்றாய்ச்‌ சிவஞான போதத்தை முதனூலாகவும்‌, சிவஜான 
சித்தியாரை வழி நாலாகவுங்‌ கொண்டு அவற்றினது திட்பறுட்‌ 
'பங்களை யெல்லாம்‌ விளக்கித்‌ தன்னை யோதலுறுவார்க்குச்‌ வம்‌ 
பிரகாசிக்கச்‌ செய்யும்‌ அவ்விரண்டினது புடைநூலாய்‌ விளங்கு 
வது. முதலிய - சிவப்பிரகாசத்தை முதலாகக்‌ கொண்ட எட்டு 
கால்கள்‌. அவையாவன : திருவருட்பயன்‌, சிவப்பிரகாசம்‌, வினா 
வெண்பா, போற்றிப்‌ பஸ்றொடை, கொடிக்கவி, கெஞ்சுவிடுதா ௪, 
உண்மைரெறி விளக்கம்‌, சங்கற்பரிராகரணம்‌ என்பனவாம்‌. 
உமாபதி வனே விரித்துரைத்தான்‌ என்று கூட்டிக்கொள்க. 


குன்றைமேவுதல்‌ - குன்றத்தூரில்‌ எழுர்தருளியிருத்தல்‌, 
குன்று தோறாடுதல்‌. ஏர்வளம்‌ - உழவுவளம்‌, அழகுவளம்‌. 


௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பெருமையின்‌ மேலாதல்‌ - புகழின்‌ மேம்படல்‌, பெரிய மயிலின்‌ மீ த 
இவர்ட்து வருதல்‌. மேலே கூறிய இருபொருள்களை முறையே 
சேக்கிழார்‌ பேருமானுக்கும்‌ முருகக்கடவுளுக்கும்‌ ஆக்கெகொள்க, 
பின்வருவனவற்றையும்‌ இவ்வாறே செய்துகொள்க அதிக்கை . 
அ.இத்தல்‌, யானைத்‌ துதிக்கை. ஓர்‌ கோட்டத்தன்‌ - புலியூர்க்‌ 
கோட்டத்தை உடையவர்‌, ஒரு கொம்பினையுடையவர்‌. கோட்‌ 
டத்தன்‌ என்பதை விநாயகருக்குக்‌ கொள்ளும்வழி! அத்தினைச்‌ 
சாரியை யாகச்காது அத்தனெனக்‌ கொண்டு பிதாப்போன்‌ றவன்‌ 
எனலுமாம்‌. சேச்கிழான - சேக்க்ழோன்‌ என்னும்‌ குடியின த 
இயற்பெயர்‌, இடபத்திற்குரியார்‌. அநண்மோமித்‌ தேவர்‌ - சாய 
னைத பிள்ளைத்திருராமம்‌. குழாம்‌ - கூட்டம்‌. 


௬. காப்புப்‌ பருவம்‌ 


[காப்பினைக்‌ கூறும்‌ பருவம்‌. “காப்பு - தெய்வங்கள அ சாவல்‌; 
இஃது இரண்டாவது மாதத்திற்‌ கூறப்படுவது. திருமால்‌ 
முதலிய கடவுளது காப்புச்‌ கூறுதலே பிள்ளை த்தமிழின்‌ முறை 
யாகவும்‌ ஈண்டு நூலாசிரியர்‌ சேக்கிழார்‌ பெருமானைப்‌ பாட்டுடைத்‌ 
தலைவராகக்‌ கொண்டாராதலின்‌, அவர்‌ அத்தெய்வங்களிற்‌ 
டலரான்‌ வழிபடும்‌ பெற்றியாரன்‌ றி விழல என னுமுண்‌ 
மையைக்‌ கொண்டு அம்முறையை யொழித்து அவரான்‌ யிகு தியும்‌ 
வணங்கப்படும்‌ பெற்றியாரா கிய இருத்தொண்டர்களையே காப்புச்‌ 
கடவுளர்களாகக்‌ கொண்டு அன்னதொண்டர்களைத்‌ இருத்‌ 
தொண்டத்‌ தொகைச்‌ செய்யுள்‌ முறையான்‌ வைத்துக்‌ கூறுஇன்ரு 
ரேன்க.] 

“தில்லைவாழந்தணர்‌?! 
கார்கொண்ட சோலைசூ ழாருர ரோரரைக்‌ 
கானம்பி யாரூராமுக்‌ 
காலரைக்‌ காலாக முடிவுசெய்‌ தருண்மாக்‌ 
கவித தசையின்‌ வீற்றிருக்கும்‌ 
ஏர்கொண்ட தில்லைழ வாயிரர்முன்‌ வழுவரு 
மெழுவருக்‌ தமுவருமெம 
இதயர்‌ தழால்கொண்‌ டுறைந்திடச்‌ செய்தவரை 
யெப்போ அ மேத்தெடுப்பாம்‌ 
பார்கொண்ட தொண்டர்வர லாறுசொல்‌ புராணமம்‌ 
பலவ.ரரு ளாலமைந்த 
“படிதெரித்‌ இடவுலகெ லாமெனுஞ்‌ சுருதிநாப்‌ 
பண்ணும்ற்‌ றும்பொருத்திப்‌ 
பேர்கொண்ட சைவபரி பாடையறி வரியசம்‌ 
பிரதாய முதலியாவும்‌ 
பிறங்கத்‌ தெரித்தெம்மை யாண்டகுன்‌ றத்தூர்ப்‌ 
பிரானைப்‌ புரக்கவென்றே. (௧) 
(த - ரை.) ஆரூரர்‌ - திருவாரூரில்‌ திருக்கோயில்‌ கொண்‌ 


டெழுக்தருளி யிருக்கும்‌ தியாகேசப்‌ பெருமான்‌. த.ரரைச்கால்‌ - 
எட்டின்‌ ஒருபகுதி. இது தம்மைவேண்டிய ஆளுடை ஈம்பிகளுக்குப்‌ 


௮ சேக்கிழார்‌ பிளளை த்தமிழ்‌ 


புற்நிடங்‌ கொண்டபிரான்‌ “தில்லைவாழந்தணர்‌ த மடியார்க்கு 
மடியேன்‌? என அடியெடுத்துதவியது. ௮ஃது அமைக்காற பாட்‌ 
டாதலானும்‌ ஏனைய முக்கால்‌ அமைக்காலையே , நம்பீயாநரர்‌ 
முடிவு செய்தலானும்‌ இவ்வாறு கூறப்படுவதாயிற்று. ஈம்பியா 
ரர்‌ - சுக்தரமூர் ததி சாயனார்‌. மாச்சவி-சறக்‌.தகவி. கவித்‌ இிசை- 
கவியிணிடம்‌; இசை - இடம்‌. வழுவரும்‌ - வழு அருமீ௪குற்ர 
மில்லாத எழுவரும்‌ - ஏழு நாயன்மார்களும்‌, அவர்‌ தில்லைவாழ்‌ 
தணர்‌, திருநீலகண்டர்‌, இயற்பகையார்‌, இளையான்குடிமாறர்‌, 
மெய்ப்பொருளார்‌, விறன்மிண்டர்‌, அமர்‌ கீதியார்‌ என்பார்‌. 
தழுவரும்‌ - தழுவுதற்கு அரிய; தழுவ அரும்‌ எனற்பாலது 
தழுவரும்‌ எனக்‌ குறைந்து நின்றது. தழால்‌ - தழுவுதல்‌, செய்த 
வரை -செய்து அவரை எனப்‌ பிரிக்க. வரலாறு - கதை. 
சேக்கிழார்‌ பெருமான்‌ அம்பலவராயெ ௩டேசப்பிரான்‌ தமக்கு 
முதலெடுத்‌இதவலின்‌ அதனைப்‌ பாராட்டி அவ்‌ “உலகெலாம்‌ 
என்பதனைத்‌ தமது புராணத்து ஈடுவண்‌ ஓ. தியேறினர்‌ உய்ய 
வுலகெலாம்‌? எனவும்‌ (திநஞானசம்பந்த ழர்த்திநாயனார்‌ புராணம்‌ 
௨௧௬-ந்‌ திருப்பாட்டு) ஈற்றின்‌ “ரின்றதெங்கும்‌ நிலவியுலசெலாம்‌! 
எனவும்‌ (புராணத்திஐதித்‌ இருப்பாட்டு) வைத்துக்‌ கூறியது 
ஈண்டு பாராட்டப்‌ பெற்றதையே ஆசிரியர்‌ உலகெலாமெனுஞ்‌ 
சுரு தியை சாப்பண்ணுமீற்றும்‌ பொருத்தி யென்று கூறினரென்க, 
சைவபரிபாடைகளையும்‌ சம்பிரதாயங்களையும்‌ வருந்தோ அங்‌ கண்டு 
கொள்க. புமத்தல்‌ - காத்தல்‌. 


“£இலைமலிந்தவேனம்பி?? 
இலைமலி யெனுங்கவியு ளெழுபுவன மும்பரசு 
மெழுமுனிவ சேத்தவமர்வா 
மெழுபுரவி வையமிசை யெழுகதிரும்‌ வட்குமணி 
யெழுவுருவு மூட்குமொளிசான்‌ ௩ 
மலைமலி புயத்தரெறி பத்தர்முத லெழுபவமு 
மாய்த்தவிற லெழுவோரையும்‌ 
வாயார வாழ்த்தித்‌ அதித்தவ ரடிக்கமல 
மலாமுடிக்‌ கணியாக்குவாங்‌ 
கலைமலி பெரும்புலவர்‌ கைகுவிக்‌ கக்கலைக்‌ 
கன்னிகின்‌ றேவல்கேட்கக்‌ 
கனகசபை யார்முத லளித்தருள வளவாம 
கத தவ மடைந்திருக்தும்‌ 


காப்புப்‌ பருவம்‌ ௯ 


அலைமலி சுணங்கனொப்‌ பேனென்‌ அரைத்தருளி 
யாம்பெருக்‌ கத்துவேண்டு 
மான்றபணி வெனுமொழிப்‌ பொருடேற்று குன்றைகக 


ராளியைக்‌ காக்கவென்றே. (௨) 


(த-ரை.) இலைமலியெனுவ்‌ கவி *இலைமலி' என்பதனை 
முதலாகக்கொண்ட திருத்தொண்டத்‌ தொகையின்‌ இரண்டாக்‌ 
திருப்பாட்டு. புவனம்‌ - பூமி, அகுபெயர்‌. பரசுதல்‌ - அதித்தல்‌. 
எழுமுணிவர்‌ - ஏழு முனிவர்கள்‌: அகத்தியன்‌, ஆங்‌€ரசன்‌, காசி 
பன்‌, கெளதமன்‌, புலத்தியன்‌, மார்க்கண்டன்‌, விட்டன்‌ 
என்பவர்‌. அமர்வார்‌ - விரும்பப்படுவோர்‌ ; அமர்தல்‌ - விரும்பல்‌. 
எழுபு.ரவி - “சப்தா? என்னுங்‌ குதிரை. வையம்‌ - தேர்‌. எழுக திர: 
வினைத்தொகை. கதிர்‌ - குரியன்‌. வட்குதல்‌ - கெடுதல்‌, பின்‌ 
ணிடல்‌. எழுவுருவு - எஃகனாய மாண்‌. உட்குதல்‌ - அஞ்சுதல்‌ : 
அஞ்சுதல்‌ - இரட்சியினானும்‌, வலியினானும்‌, பகைவரைக்‌ கோறலி 
னானும்‌ என்க. மலைமலி - மலி: உவமஉருபு. எழுபவம்‌ - எழு 
வகைப்‌ பிறப்பு, தேவர்‌, மக்கள்‌, விலங்கு, பறவை, ஊர்வன, 
நீர்வாழ்வன, தாவரம்‌ என்பன. எழுபவமும்‌ மாய்த்த விறல்‌ - 
பிறவிப்‌ பெருங்கடனிர்தி யேறிய வலிமை. எழுவோர்‌: எறி 
பத்தர்‌, எனாதிராதர்‌, சண்ணப்பர்‌, கலயர்‌, மானக்கஞ்சாறர்‌, அரி 
வாட்டாயர்‌, அனாயர்‌ என்போர்‌. அடிக்கமலம்‌: உருவகம்‌. அணி 
யாக்குதல்‌ - அழகு பொருந்தச்‌ சூடிக்கொள்ளுதல்‌. கலைக்கன்னி - 
கலைகளுக்‌ குரிமைபூண்ட நாமகள்‌. ஏவல்கேட்டல்‌ - அவர்வழி 
கின்று சொல்லியவாறு செய்தல்‌ ; சேக்கிழார்‌ பெருமான்‌ அருண்‌ 
மொழித்‌ தேவராய்க்‌ கலைகள்‌ யாவும்‌ அவர்‌ வேண்டாமையே 
வருவம்‌ வருவம்‌ என வருந்தன்மையவாதலின்‌ இவ்வாறு கூறின 
பென்க. கனகசமையார்‌ - ஈடேசப்பிரான்‌ முதல்கொடுத்தல்‌ - 
அடியெடுத்துதவல்‌; சேக்ழொர்‌ பெருமான்‌ செய்யும்‌ திருத்‌ 

தாண்டர்புராண வியாபா.ரத்துக்குச்‌ சவபெருமான்‌ முதலுதவீனா 
மென்னும்‌ ஈயங காண்க. மகத்துவம்‌ - பெருமை. இருந்தும்‌ - 
உம்மை எதிரதுதழியது. அலைமலி சுணங்கன்‌ ஒப்பேன்‌ என்றது 
“கெரிவரும்‌ பெருமைத்‌ திருத்தொண்டர்‌? என்னும்‌ பாயிரக்கவியில்‌ 
“ தண்கட லூற்றுண்‌ பெருஈசை ஒருசு ணங்கனை யொக்கும்‌ தகைமை 
யேன்‌? என்று கூறியதை. அலை - கடல்‌: அகுபெயர்‌. “ஆம்‌ 
பெருக்கத்து வேண்டுமான்ற பணிவெனு மொழி? யென்றது 
'பெருக்கத்து வேண்டும்‌ பணிதல்‌ சிறிய, சுருக்கத்து வேண்டு 
மூயர்வு?? என்னுர்‌ திருக்தறட்பாவினை; (திருக்குறள்‌ - ஒழிபியல்‌ - 
மானம்‌ - ௬௭-ம்‌ அதிகாரம்‌.) பொருள்‌ தேற்றுதல்‌ - அப்பணிவினை 
வாய்மொழியாகக்‌ கழியாது தம்‌ மொழுக்கத்துச்‌ கொண்டொழுகிப்‌ 


௧௦ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பிறரை யவ்வழி நிறுத்தல்‌. பெரும்புலவர்‌ அனைவரும்‌ வணங்கு 
மாறும்‌, கலைமகள்‌ ஏவல்‌ கேட்குமா றும்‌; இறைவன்‌ அடி.கொடுத்‌ 
அதவுமா றும்‌ பெருமை வாய்ர்‌ தவராயிருந்தும்‌ “பெருக்கத்‌ த்‌ என்‌ 
னும்‌ திருக்குறள்‌ கூறும்‌ இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக 
_காய்த்தன்மை யுடையேன்‌ என்று அவையடக்கம்‌ கூறிய பெரும்‌ 
பணிவினையுடைய குன்றை ஈகராளி என்பு கவியின அ பிற்பகுதி 
யின்‌ திரண்ட பொருள்‌. 
பமும்மையாலுலகாண்ட”' 
மும்மைமறை யும்பரவு மும்மையுல கும்புகழு 
மும்மையாப்‌ பகரமாதி 
மும்மையுயிர்‌ குறினெடி றனித்‌ தமத சவ்வூரந்து 
முதலமையு காமமுற்றார்‌ 
செம்மைபெறு மும்மையாம்‌ வருணது அதித்துச்‌ 
இறெக்தோங்கு மூர்த்தியாமுற்‌ 
செறியுமிரு மும்மையார்‌ செம்பொற்‌ பதாம்புயஞ 
சென்னிவைத்‌ தேத்தெடுப்பா 
கம்மையருள்‌ சிவபாத விருதய ரள தீதவகை 
ஈண்ணவொண்‌ பொருளா தலா 
னாடுமுழ வாரவல மியைதலா லியாவோரு 
நாவலர்‌ பிரானென்னலால்‌ 
வெம்மைதவிர்‌ புகலியார்‌ முதன்கூவ ரும்புகலும்‌ 
வேதத்‌ தமிழ்க்கணுளள 
மெய்ம்மையை விரித்துத்‌ தெரித்தருள்செய்‌ குன்தையூா 
வேந்தைப்‌ புரக்கவென்றே. (௩) 
. (த-ரை.) மும்மைமறை மூன்று வேதம்‌. மும்மை - மூன்‌ ற! 
என்னும்‌ பொருளின்‌ வச்தது. வேதம்‌ இருக்கு, யசுர்‌, சாமம்‌, 
அதர்வம்‌ என நான்காகவும்‌ மூன்றென்றது நான்காவதாகிய! 
அதர்வம்‌ ஏனைய மூன்றனுள்‌ அடங்குமாதலின்‌. இதுபற்றியன்தே!. 
வேதத்திற்கு த்‌ “திரமீ? என ஒரு பெயரும்‌ வழங்கலாயிற்றென்க. 
முமமையுலகம்‌ - விண்‌, மண்‌, பாதலம்‌ என்பன. மும்மையாப்பு -, 


“மும்மை? என்ற முதற்‌ குறிப்புடைய செய்யுள்‌. அத “முமமையா ௩ 
லுலகாண்ட' என்னும்‌ மூன்றார்‌ இருப்பாட்டை யுணர்த்தும்‌. 


காப்புப்‌ பருவம்‌ கக 


அகரம்‌ ஊர்ந்த சவ்வை முதலாகக்கொண்ட ஈாமமுடையார்‌. 
சண்டேசர்‌, இகரம்‌ ஊர்ந்த தவ்வை முதலாகக்கொண்ட காம 
முடையார்‌ திருநாளைப்போவார்‌, திருக்குறிப்புத்‌ தொண்டர்‌, 
உகமத்தைத்‌ தனித்து முதலாகக்கொண்ட சாமமுடையார்‌ உருத்‌ 
திர பசுபதியார்‌, ௨௧.ரம்‌ ஊர்ந்த மவ்வை முதலாக உடைய நாம 
முடையார்‌ முருகர்‌, சநெடிலாகுய ஊகாரத்தை ஊர்ந்த மவ்வை 
முதலாகவுடைய நாமமுடையார்‌ மூர்த்தியார்‌ என்று அகரமாதி 
மும்மையுயிர்‌ குறி னெடி தனித்‌ தம்‌ மதசவ்வூர்்தும்‌ முதலமையும்‌ 
ஈாமமுற்றார்‌ என்பதை எற்புழிக்கோடலாக வகை செய்துகொள்க. 
செம்மை-வளவிய செல்வம்‌. மும்மையாம்‌ வருணம்‌- வைசிய குலம்‌. 
இரு மும்மையார்‌ - மேலே எழுத்து வகையாற்‌ கூறிய அறுவர்‌. 
இமமூன்றாம்‌ அடியில்‌ திருஞானசம்பந்தர்‌, இருகாவுக்கரசர்‌, சுந்தர 
மூர்த்தி என்னும்‌ மூவர்‌ முதலிகளுக்கும்‌ சேக்கிழார்‌ பெருமானைச்‌ 

லேடை வகையால்‌ உவமை செய்தலை உய்த்துணர்க. வெபாத 
விருதயர்‌ பிள்ளையாரின்‌ இருத்தர்தையார்‌, வெனடியைச்‌ சிந்தை 
வைத்தவர்‌. ஒண்பொருள்‌ - ஒளியுற்ற குழந்தை, ஒள்ளியபொருள்‌. 
உழவாரவலம்‌ - உழவா.ரப்பணியின்‌ வன்மை, உழவுத்‌ தொழிலின்‌ 
மேம்பாடு. ஈாவலர்பிரான்‌ - திருநாவலூரராகயெ சர்தரமூர்த்திகள்‌, 
கவிகளின்‌ மேம்‌ பாடுடையர்‌. வெம்மை - பாண்டியரது வெப்பம்‌. 
தவிர்த்தல்‌-நீக்குதல்‌, தாமே பிறவி வெம்மை நீங்கயெவபென்‌ றுமாம்‌. 
i சு த்‌ ; புகலி - கோழியின து ஒரு பெயர்‌. 

வதத்தமிழ்‌ - தமிழ்வேமாகிய தேவாரம்‌. 


திருநின்ற செம்மையே” 
திருகின்ற செய்யுள்புக னீற்றறையு எருகக்தர்‌ 
சிக்தைவெர்‌ திடவமர்ந்துஞ்‌ 
செறிதுயர்க்‌ கடன்மறக்‌ கல்லொடவ ராழவொர்‌ 
இரைக்கடற்‌ கன்மிதந்துங்‌ 
கருகின்ற கண்டாருள்‌ வெளிசெய்கா வரசர்முற்‌ 
கரு அபு ழெழுவோரையும்‌ 
கருதீதிடை யருத்தியி னிருத்திமற்‌ றவர்பதங்‌ 
காதலித்‌ அத்துதிப்பாந்‌ 
தருகின்ற செங்கைத்‌ தலங்குவித்‌ திடுமுனந்‌ 
தையலொரு பாகர்தொண்டர்‌ 
சரித்திர மனைத்தமொரு வாஅற நிரம்பத்‌ 


தவா மன வறைக்குவிக்க 


௧௨ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


உருகின்ற சீர்கொள்புலி யூர்க்கோட்ட மேயதற்‌ 
கொப்பவுல கேத்தகாளு 
மோங்குபுலி யூர்க்கோட்ட மேயகுன்‌ றத்தூ 
சொருத்தரைக்‌ காக்கவென்றே. (௪) 
(த - ரை.) நீற்றறை - சுண்ணாம்புக்‌ காளவாய்‌. அருகதந்தர்‌ - 
சமணர்‌. மறக்கல்‌ - பாவமாகிய கல்‌ முதலடியில்‌ நீற்றறையில்‌ 
வைக்கப்பட்டவர்‌ வேகாமல்‌ வைத்தவர்‌ சிர்தை வெந்தும்‌, கடலில்‌ 
இடப்பட்டவர்‌ ஆழாமல்‌,இட்டவர்‌ பாவக்கடலில்‌ ஆழ்ந் தும்‌ வருந்த 
வது கூறும்‌ அழகு காண்க. கருகின்ற கண்டர்‌ - நீல கண்டர்‌. 
ஈாவரசர்‌ - வா£சர்‌. எழுவோர்‌-திருநாவுக்கரயர்‌, குலச்சிறையார்‌, 
மிழலைக்‌ குறும்பர்‌, சாரைச்சாலம்மையார்‌, அப்பூதியடிகள்‌, திருநீல 
ஈக்கர்‌, ஈயி௩ர்‌ தியடிகள்‌ என்னும்‌ ஏழுபேராவர்‌. அருத்‌ தி-விருப்பம்‌. 
தீரு - கற்பக தரு. சேக்கிழார்‌ பெருமான்‌ தம்‌ திருக்சைகளைச்‌ 
குவித்து வணங்குமுன்‌ பெண்ணொருபாகத்‌ இறைவன்‌ திருத்‌ 
தொண்டபுமாணப்‌ பொருளனைத்தையும்‌ அவர்‌ மனவறையிற்‌ 
குவித்‌தவிட்டனர்‌ என்பது மூன்றாம்‌ அடியின்‌ திரண்டபொருள்‌. 
புலிழர்க்கோட்டத்துக்‌ குன்றத்‌ தாரில்‌ அவதரித்துத்‌ தில்லைத்‌ 
திருக்கோயில்‌ எய்திப்‌ புராணம்‌ விரித்துப்‌ பாடி யுலகே த்த நின்றார்‌ 
என்பது சான்காம்‌ அடியிற்‌ கருதியது. நான்காம்‌ அடியில்‌ உள்ள 
புலியூர்‌ என்பது இல்லையையும்‌, கோட்டம்‌ என்பது கோயிலையும்‌ 
உணர்த்தின. 
“வம்பறுாவரிவண்டு?! 
வம்பறா யாப்புஈவில்‌ வம்பறா முலையொரு 
மடக்கொடியை வேட்டலின்றி 
வண்பிரம சரியகிலை வைகுகாளேயொரு 
மடப்பாவை யைப்பிறப்பித 
அம்பரு வுந்திற லரிக்குருளை போலெழுந்‌ 
அவகையார்க்‌ கும்பிறப்பித்‌ 
அலாயவர்மு னைவரைவெ லறுவர்பொற்‌ பாதமல 
ருச்சிவைத்‌ தேத்தெடுப்பாம்‌ : 
அம்பா வாழிமுழு அண்ட திரு முனிவிரித்‌ 
தருளிய தமிழ்க்காக்கமா 
வருண்மூவ சருண்மறைப்‌ பொருடெரிய முன்னொருவ 
சருண்மறைப்‌ பொருள்விளக்கும்‌ 


காப்புப்‌ பருவம்‌ ௧௩ 


ஈம்பறா வித்தியா ரணியமுனி வரனுள - 
நயப்பயாப்‌ புறவிரித்த 
நாவலர்‌ பிரானை ச்‌ திருக்குன்றை யருண்மொழி 
நலத்தனைக்‌ காக்கவென்றே. (௫) 


(த-ரை.) வம்பறா யாப்பு--: வம்பறாவரிவண்டு ? என்னும்‌ 
ஐ தாம்‌ திருப்பாட்டு. வம்புஅறாமுலை - கச்சு நீங்காது புனைர்‌ 
திருக்கும்‌. மூலை. மடச்கொடி--இளமையான பூங்கொடிபோல்‌ 
பவள்‌. வேட்டல்‌ - மணம்‌ புரிதல்‌. பிரமசரிய நிலை - வேத 
மோதுங்‌ காலம்‌, பிரமம்‌ - வேதம்‌. மடப்பாவை - பூம்பாவையார்‌. 
பிரமசரிய நிலையினின்றும்‌ பெண்ணைப்‌ பிறப்பித்தது அதிசயம்‌ 
என்றபடி. பிறப்பித்தல்‌, ஈண்டு என்பைப்‌ பெண்ணாக்குதல்‌. 
உம்பல்‌ தாவும்‌ திறல்‌ அரிக்குருளை-யானையைப்‌ பாய்ந்து கொல்லும்‌ 
வன்மை வாய்ந்த சிங்கக்குட்டி. யார்க்கும்‌: உம்மை முற்றும்மை. 
உலாயவர்‌ - திருஞான சம்பந்தர்‌ ; பரசமய கோளரி என்பது 
ஈண்டு கருதியதாம்‌. ஐவர்‌-பொறிவாயிற்‌ செல்லும்‌ ஐக்‌ புலன்கள்‌. 
அவரை வெல்லுதல்‌-பொறிவாயிலைந்தவித்தல்‌. அறுவர்‌- திருஞான 
சம்பந்தர்‌, கலிக்காமர்‌, திருமூலர்‌, தண்டியடிகள்‌, மூாசக்கர்‌, 
சோமாசிமாறர்‌. அம்பு அறாஆழி - நீர்நீங்காத கடல்‌. உண்டதிரு 
முனிவர்‌ - அகத்தியர்‌. தன்னோடு போர்‌ செய்து கடலில்‌ ஓடி 
யொளித்த விருத்திராசுரன்‌ வெளிப்படுமாறு இர்‌,திரன்‌ தம்மை 
வேண்ட அகத்தியர்‌ கடலை யுண்டன ரென்பது புராணம்‌. அசத்‌ 
இயர்‌ தமிழ்‌ வீரித்சருளியதை “என்றுமுள தென்றமிழ்‌ இயம்பி 
யிசை கொண்டான்‌? என்னும்‌ இராமாயணத்தானுமறிக. மூவர்‌ 
அருண்மறை-தமிழ்‌ வேதமாயெ தேவாரம்‌. ஒருவர்‌-சிவபெருமான்‌. 
விதீதியாரணிய முனிவர்‌ - வேதபாடியம்‌ கண்டவர்‌. 


“வார்கொண்டவன முலையாள்‌ ?' 
வார்கொண்ட வனமுலை யெனுங்கவியு ஞூயர்சைவ 
மாண்பினர்க டலைவணக்கி 
வாயார வாழ்த்தித்‌ தியானித்‌ திடச்சங்க 
மங்கைவரு சாக்கயொமுத 
லேர்கொண்ட புகழ்கொடைவை வேலடையு மடையுற்று 
மெய்தாது மாகிகின்ற 
வினியஈக ரடையுமேற்‌ றொளிர்கின்‌்ற வறுவரையு 
மிறுவரையு மேத்தெடுப்பாங்‌ 


ல்‌ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


கார்கொண்ட வமணசிர்‌ தாமணியை வளவர்கோன்‌ 
கங்குல்பக லாராய்தரக்‌ 
சண்டொழித்‌ தாவதிது வேயென்று தொண்டர்‌ தம 
கத்துவம்‌ கருதவுய்த அப்‌ 
பார்சொண்ட மன்னரல்‌ லவைநீக்கி நல்லவை 
பரித்திடச்‌ செயலமைச்சர்‌ 
பண்பென தெரித்தகுன்‌ றத்தூ ருதித்தவெம்‌ 
பரமனைக்‌ காக்கவென்றே. (௬) 


(த - ரை.) சாக்கிய நாயனார்‌ தமிழ்‌ வேதமுடைய இருகாவுச்‌ 
கரசராலும்‌ “புத்தன்‌ மறவாதோடி எறிசல்லி புதுமலர்கள்‌ 
ஆசனொன்‌ சாண்‌! எனப்‌ போற்றப்‌ படுதல்‌ காண்க. சங்கமங்கை 
சாக்கியர்‌ அவதரித்த பதி: காஞ்சீபுரத்துக்கு அருகிலுள்ள து. 
“புகழ்‌? அடைமொழியாக்‌ கொண்டவர்‌ - இறப்புலி காயனார்‌ ; 
*சொடை? அடைமொழியாக்‌ கொண்டவர்‌ - கழறிற்றறிவார்‌ 
நாயனார்‌ ; ! வேல்‌! * ஈகர்‌ ? இரண்டும்‌ அடைமொழியாக்‌ சொண்‌ 
டவர்‌ கூற்றுவ காயனார்‌: அடைமொழி சே. ராதவர்‌ - சாக்யெ 
நாயனார்‌ ; 'ஈகர்‌? அடைமொழியாச்‌ கொண்டவர்‌ - சிறுத்தொண்ட 
நாயனாரும்‌, கணசாத நாயனாரும்‌ ஆக அ௮றுவரைச்‌ காண்க. 
இவ்வடைமொழிகள்‌ “வார்கொண்ட வனமுலை! என்ற கவியில்‌ 
உள்ளவை. அங்குக்‌ காண்க. இறுவரை-சாம்வரை. சிர்தாமணி- 
பஞ்சகாவியத்‌து வைத்து எண்ணப்படும்‌ சமணகாப்பியம்‌. வளவர்‌ 
கோன்‌ - அநபாய சோழர்‌. அமைச்சர்‌ பண்பு - அமைச்சர்‌ 
செயல்‌ : எனல்‌ தெரித்த - என்பதை எல்லார்க்கும்‌ தெரிவித்த. 
தமக்குக்‌ கேடுவருவ தெணினும்‌ மன்னர்க்கு உறுதிபயப்பதை 
இமத்துமைத்தல்‌ அமைச்சர்‌ கடன்‌ என்பது கருதியது. 


“பயொய்யடிமையில்லாத? 


பொய்யடிமை யில்லாத செய்யுளி னிலக்கியம்‌ 
புகலிலக்‌ கணமெய்ஞ்ஞான 
போதறூ லாதியா யாவுமரி றபவுணர்பு 
புரகரனை யேதுதித் து 
மெய்யடிமை வாய்ந்தச௪ங்‌ கப்புலவர்‌ முதலாய 


வித்தக வொருக்கமிக்கார்‌ 


காப்புப்‌ பருவம்‌ ௧௫ 


விண்மருவு வார்பரவு மெண்மருமெ மிருதயம்‌ 
விடாதம.ர வேத்தெடுப்பாஞ்‌ 
'செய்யமல ராதன மிருந்துபல சாதியுஞ்‌ 
சேரப்‌ படைத்ததேவுஞ்‌ 
செப்பரிய வாயவவ்‌ வச்சா தி குறிகுணஞ்‌ 
செய்கைகுடி கொள்ளுமியல்பு 
வெய்யமொழி யுணவுமுன்‌ விரித்தெலா மறியவலர்‌ 
மெய்யறிஞ ரெனல்விளக்கி 
மேம்பட்ட வேளாண்‌ குலக்கதி ரெனுங்குன்றை 
விமலனைக்‌ காக்கவென்றே. (௭) 
(த - ரை.) ஞான போதழூால்‌ - வேதாந்தத்‌ தெளிவாஞ்‌ 
சைவ சித்தாந்த மூரைக்கும்‌ நூல்கள்‌. அரில்தப--குற்றம்‌ நீங்க 
உணர்பு - உணர்ர்து ; இது செய்பு என்னும்‌ வாய்பாடு. பு.ரக.ரன்‌ - 
புரத்தை அழித்தவன்‌, வடமொழி. சங்கப்‌ புலவர்‌ - சடைச்சங்கத்‌ 
அப்‌ புலவா ; இவரே பொய்யடிமை இல்லாத புலவர்‌. வித்தக 
ஒழுக்கம்‌ - ஞானகெறி, எண்மர்‌: பொய்படிமையில்லாத புலவர்‌, 
புகழ்ச்‌ சோழர்‌, ஈ.ரசிங்க முனையரையர்‌, அதிபத்தர்‌, கலிக்கம்பர்‌, 
கலியர்‌, சத்தியார்‌, ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ என்பார்‌. மலர்‌ 
ஆதனம்‌- இருவர்‌ இயர்‌ தாமரைப்‌ பூவாகிய ஆசனம்‌. படைத்த தே- 
உலகத்தை உண்டாக்கிய தெய்வம்‌; நான்முகக்‌ கடவுள்‌. வலர்‌- 
வல்லர்‌ : இடைக்குறை, வேளாண்‌ குலக்க நிர்‌ - வேளாளர்‌ குலத்‌ 
திற்கு ஞாயிற. போன்றவர்‌. - 


“கறைக்கண்டன்கழலடியே? 
கறைக்கண்டன்‌ யாப்பினைந்‌ ததிகாரி மேலொரதி 
காரிமலை மங்கையொருபாற்‌ 
கலந்திருக்‌ கவுகிருவி காரிநகிர கங்காரி 

காரியா காரிகாளு 
மறைக்கண்‌ டருஞ்சோ தி யோங்காரி யருளேய 
வாங்காரி முதலமர்ந்த 
வன கணம்‌ புல்லாமுற்‌ சைவரா மைவரு 


மகிழ்ச்சியுற வேத்தெடுப்பாம்‌ 


௧௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பிறைக்கண்ட மிதுபகலின்‌ முினுழைவ ததிசயப்‌ 
பெற்றியென்‌ முடுவார்கண்‌ 
பெட்பப்‌ பெருக்கெடுத்‌ அவருபா லாற்றலை 
பிறங்குவளை வீசவஃதத்‌ 
அறைக்கண்ட நிழிர்கந்தி யஞ்சோலை தவழ்தருக் 
தொண்டைவள நாட்டுகாட்டுர்‌ 


தொல்புகழ்க்‌ குன்றைவரு பாலறா வாயாமுற்‌ 
நோன்‌ றலைக்‌ காக்கவென்றே. (௮) 


. (த- ரை.) ஜஐர்ததிகாரி - படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைவு, 

அருள்‌ என்னும்‌ ஐந்தொழிற்கு முறையே உரியவர்களாகிய நான்‌ 
முகன்‌, திருமால்‌, சீகண்டர்‌, மயேச்சு.ரர்‌, சதாசிவர்‌. மேல்‌ 
அதிகாரி - இவர்களை அதிட்டித்து நிற்கும்‌ இறைவனாகிய சவ 
பெருமான்‌. கலந்திருச்கவும்‌ நிருவிகாரி யென்றது - காமவிகார 
மீல்லாதவ ஸனென்பது. நிரகங்காரி .- அகங்கார முதலாகிய 
தத்துவங்க[டந்தவன்‌. காரியாகாரி-விடமுண்டவன்‌, காரி-விடம்‌, 
ஆகாரி - ஆகாரமாக உண்டவன்‌. கரும வடிவுடையரெனப்‌ 
பொருள்‌ கூறின்‌ இறைமைக்‌ குணத்திற்குப்‌ பொருத்தமின்‌ 
நென்க. மறைக்கு அண்ட அருஞ்சோதி - மறைக்கும்‌ நெருங்கு 
தற்கு அரிய ஞானவடிவினர்‌. ஓங்காரி - பிரணவ வாச்சியர்‌. 
அருளேய வாங்காரி - அருட்சத்‌தியைக்‌ கொண்டுகாரியஞ்‌ செய்‌ 
பவர்‌. “ஓங்காரி யென்பாளவளொரு பெண்பிள்ளை, நீங்காத 
பச்சை நிறத்தை யுடையவள்‌, ஆங்காரி யாகியே ஐவமைப்‌ பெற்‌ 
நிட்டு, ரீங்காரத்‌ துள்ளே இணனிதமர்ச்தாளே? என்னும்‌ திநமந்திரம்‌ 
காண்க. ஐவர்‌ : கணம்‌ புல்லர்‌, காரியார்‌, நெடுமாறர்‌, வாயிலார்‌, 
முனையடுவார்‌ என்பார்‌. பெட்ப - வீருமப. பாலாற்று அலை - 
ஆரும்‌ வேற்றுமை. வளை - சங்கு. துறைச்சண்ட - துறைக்கு 
அண்டவென்று பிரிக்க. கர்‌ தியஞ்சோலை - அழயெ சமுகஞ்‌ 
சோலை. பிறையான து பகலின்‌ மேகத்தினுள்‌ நழைூன்றதே; 
இஃது என்ன வியப்பான நிகழ்ச்சி என்று ஆடுவார்‌ கண்கள்‌ ரும்‌ 
பிப்‌ பார்க்கும்படி பாலாற்றின்‌ அலையால்‌ எடுத்தெறியப்பட்ட 
சங்கு கமுகஞ்சோலையில்‌ தவழும்‌ எனத்‌ தொண்டைகாட்டுவளம்‌ 
இங்குச்‌ கூறப்பட்டது. பரலறாவாயர்‌ - சேக்கிழார்‌ பெருமானது 
திருத்தம்பியார்‌. முற்றோன்‌ றல்‌ - முற்பிறச் சான்‌, தமையன்‌. பாலறா 
வாயருக்குத்‌ தமையன்‌ சேக்கிழார்‌ என அறிக. பிறை காண்டம்‌ 
எனப்‌ பிரித்து பிறையினது கண்டம்‌ எனப்‌ பொருள்‌ கொள்க. 
கண்டம்‌ - அண்டம்‌. நிலவின்‌ ஓர்‌ சிறிய பாகம்‌. இதனை யொத்தது 
சங்கு எனக்‌ காண்க. 


காப்புப்‌ பருவம்‌ கள 
கடல்சூழ்‌ நதவுலகெலாம்‌”? 
கடல்சூழ்ந்த யாப்பம ரறஞ்சூழ்ந்த நெஞ்சக்‌ 
கழற்சிங்க மன்னன்‌ மன்னிக்‌ 
கழியா மடங்கழி யிடங்கழி யருட்கே 
கருத்துணை செருத்‌ தணையரில்‌ 
விடல்சூழ்ந்த சிர்தையொ ரிகழ்த துணை பெறாதுற 
விளங்கும்‌ புகழ்‌ த்‌ துணை வய 
வேட்புலி யெனுந்திருக்‌ கோட்புலியிவ்‌ வைவசையு 
மேன்மேலு மேத்தெடுப்பா 
மடல்சூழ்ந்த தொண்டர்வர லாற்றுவிரி யுலகெலா 
மறியத்‌ தெருட்டுகுரவிற்‌ 
கமையப்‌ புனைந்ததுகொல்‌ சாதியடை யாளங்கொ 
லமையுமெது சொலினுமென்ன 
மடல்சூழ்ந்த செங்குவளை மாலையணி திண்டோள்‌ 
வலத்தனை நிலத்‌ தனைவரும்‌ 
வாயார வாழ்த்துகுன்‌ றத்தா ருதித்தபெரு 
வள்ளலைக்‌ காக்கவென்றே. (௯) 
(த - ரை.) அறஞ்சூழ்க்த நெஞ்சு - அறங்‌டெந்த சிந்தை. 
மன்னிக்கழியா மடம்‌-உடன்றோன்‌ றி நீங்காத அறியாமை, ஆணவ 
மலம்‌. கழி - நீங்கிய. கருத்து உள்கை - சிந்தை வருந்துகின்ற 
மன்னிக்‌ கழியாமடம்‌ கழி இடங்கழி என்பதை, நிலைபெற்று நீங்காத 
ஆணவமலம்‌ என்ற அறியாமை. நீக்கிய இடங்கழி நாயனார்‌ 
எனவும்‌, அருட்கே கருத்து உள்ளை செருத்துணை என்பதை 
(சிவபெருமான்‌) கருணைச்சாசவே மனத்துள்‌ வருத்தமுற்றிருர்த 
செருத்துணை நாயனார்‌ எனவும்‌ பொருள்‌ கொள்க. அரில்விடல்‌ - 
குற்றம்‌ நீங்கல்‌. இகழ்த்துணை பெறாமை - இகழ்ச்சி அற்பமு 
மில்லாதவ.ராதல்‌. வயம்‌ - :வெற்றி, வேள்‌ - விரும்பும்‌. .புலி- 
புலி போன்றவர்‌. ஐவர்‌ - மேலே கூறிய ஐவர்‌. குமவு - ஆரியத்‌ 
தன்மை, குருவின்‌ மாண்பு. சாதியடையாளம்‌ - வேளாளர்‌ மாலை, 
குவளை ; இஃது ஆசிரியர்க்கு முரியது என்பது. நிலத்தனைவரும்‌ - 
தில்லை வாழர்தணராய மறையவர்‌ முதல்‌ எல்லா வருணத்தவரும்‌, 
உமாபதி சிவமாெ எல்லா ஆச்சிரமத்தவரும்‌ என்பது கருதுக. 
௭௫ சொலினும்‌ அமையும்‌ என வாயார வாழ்த்தும்‌ எனச்‌ கூட்டுக. 


சே. பி.--2 


௧௮ சேக்கிழார்‌ பிளனைத்தமிழ்‌ 
“பததராய்ப்ப்ணிவார்கள்‌ ? 
பத்தரா யென்றெடுத்‌ தருடிருக்‌ கவியிலிரு 
பைங்கோதை யாமைவேட்ட 
பான்மைக்‌ ணெங்கவோ ரிருபுதல்வி யார்தமைப்‌ 
பயவாம லேபயந்த 
சுத்தராய்‌ வன்றொண்ட ரின்றொண்டர்‌ தழுவித்‌ 
அதிக்கவைத்‌ தவர்களாய 
தொகையுளா ரென்‌ னுமெழு வகையுளார்‌ பொற்பதந்‌ 
தொழுதேத்‌ தெடுத்தல்செய்வா 
நித்தராய்‌ மன்றுணட நவில்வா ருவக்கும்வெண்‌ 
ணிற்றொளி நிலாவொளியென 
நினைந்தணைச்‌ தாங்குக்கு வளைபொலிய வின்றே 
னி. ரம்பவுண வளியடைந்தாங்‌ 
கத்தராய்‌ கண்மணித்‌ தொடைபொலி தரப்பொலியு 
மம்புயத்‌ தவனைசம்பு 
மளவா வளந்துன்று குன்றைககர்‌ மேயவரு 
ளாளியைக்‌ காக்கவென்றே, (௧௦) 
(த - ரை.) இருபைங்கோதையார்‌-பரவையார்‌, சங்கிலியார்‌. 
வேட்டல்‌ - மணம்‌ புரிதல்‌. இணக்கம்‌ - பொருத்தம்‌. இரு 
புதல்வியார்‌ - சிங்கடியார்‌, வனப்பகையார்‌ என்பார்‌. பயவாமற்‌ 
பயந்தமை - மகண்மை கொண்டமை ; ஆளுடைய ஈம்பிகள்‌ இரு 
காட்டியத்தான்‌ குடியிலெழுர்தருளியபோ அ கோட்புலியாருடைய 
இருமக்களையும்‌ தமது பெண்களாகக்‌ கொண்டமை. இஃது இவர்‌ 
தம்மைத்‌ தமது பல பதிகங்களில்‌ வனப்பகையப்பன்‌, சிங்கடி 
தந்தை என்பனவாதியாகச்‌ கொண்டு கூறியதிற்‌ காணப்பெறும்‌. 
சுத்தராய்‌ - மனந்‌ தாயராய்‌ என்பது ; இவர்‌ பெற்ற சிற்றின்பமே 
பேரின்பமா முற்றவர்த பெரியராய்த்‌ தம்‌ இருமனைவியாரிடத்‌ தம்‌ 
போகர்‌ தோயாது தோய்ந்தும்‌, தமது மக்களைக்‌ கோட்புலியார்‌ 
பணியின்‌ பொருட்டுக்‌ கொள்ளச்‌ கொடுத்தபோதும்‌ மறுத்து 
மகண்மை கொண்டும்‌, சிவாச்ஜஞை வழிவந்த இருவரொழித்‌ 
தொழிர்த. ஏனையரிடத்துச்‌ சித்தமுஞ்‌ செல்லாத சேட்யெராய்ச்‌ 
சிவயோகம்‌ பயின்‌ அம்‌ வதிர்தவர்‌ என்பது காண்க. சுத்தராய்ச்‌ 
அத்தர்‌ ஆராய்கின்ற என்று வைத்துப்‌ பெருமிழலைக்‌ குறும்பர்‌ 


{ காப்புப்‌ பருவம்‌ ௪௯ 
4 
முதலிய சுத்த யோசெளாும்‌ போற்றும்‌ மாட்சியர்‌ என்று 
கொள்வதும்‌ மாண்பே. வன்றொண்டு - சாம்‌சத்தராய்‌ விதி விலக 
திறந்து சாச்ரத்துத்‌ துரியாதீதம்‌ புரிகின்ற பெருர்தொண்டு. 
இன்‌ தொண்டு - இனிய தொண்டு. தொகையுளார்‌-இருக்கூட்டத்‌ 
தவராய தொகையடியார்‌. எழுவகையுளார்‌ : பத்தராய்ப்‌ பணிவார்‌, 
பரமனையே பாடுவார்‌, சித்தம்‌ சிவன்பாலே சேர்த்தார்‌, திருவாரூர்ப்‌ 
பிறந்தார்‌, முப்போதும்‌ திருமேனி தீண்டுவார்‌, முழுநீறு பூசிய 
முனிவர்‌, அப்பாலுமடிச்சார்க்தார்‌ என்பார்‌. இவரோடு தில்லைவா 
மூந்தணரையும்‌, பொய்யடிமையில்லாத புலவமையும்‌ சேர்த்துத்‌ 
தொகையடியார்‌ ஒன்பதின்மரென்ப. நித்தர்‌ - முதனடுவிறுதி 
யில்லாதவர்‌. நிலவொளியென நீற்றினை நிறையப்பூசி அடையாள 
மாலையாகிய குவளைமாலையையும்‌ அக்கமணி மாலையையும்‌ பூண்டு 
பிரமனென்ன விளங்கும்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ என்று பொருள்‌ 
கொள்ளுக. நீற்றினது வெண்மை நிலவினது வெண்மையென 
மயக்கம்‌ செய்கின்றது. நி.ரம்படண அளியடைதல்‌ - நிரம்பத்தேனை 
யுண்ண வண்டுகள்‌ அடைதல்‌, அத்தர்‌ - சிவபெருமான்‌. அத்தர்‌ 
ஆய்‌ - இறைவனுக்கு உரியதென ஆராய்ந்த. கண்மணி - உருத்த 
ராக்கம. அம்புயத்தவன்‌ - அழகய புயத்தை யுடையோன்‌. ஈம்புதல்‌- 
விரும்புதல்‌. நீற்றொளியை நிலவொளியெனக்‌ கருதிச்‌ குவளை 
யடைர்ததுபோல என்பதும்‌ குவளை மலர்மாலை மதுவை யுண்ண 
வந்த வண்டின்‌ இனம்போலச்‌ கண்மணி மாலை விளங்கிற்று என்ப 
தம்‌ கற்பனையாம்‌. 
மன்னியசர்மறைநாவன்‌?? 
மன்னிய திருப்பாட்டி லாகார முதலிய 
மறந்திராப்‌ பகன்முயன்று 
வையத்து வாழ்வார்க ணோக்கா த வண்ண௩வ 
மணியா லயம்புரிந்‌து 
மின்னிய சடைப்பரமர்‌ பிறதளி மறுத்தடை 
விதங்கண்‌ டுவந்தபூசல்‌ 
வித்தகர்முன்‌ மேயவெழு வோருமெம்‌ மிதயத்து 
மேவவைத்‌ தேத்தெடுப்பாம்‌ 
பன்னியதொ கையும்வகையு முதலாத லான்முதற்‌ 
பகர்சைவ மேயருளினார்‌ 
பரவுவிரி யிறுதியா தலினிறுதி யாரெனப்‌ 


படுசைவ ரேயருளினார்‌ 


௨௦ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அன்னிய பொருத்தமிது வென்றுலக மகிழ்தரத்‌ 
கொண்டர்வர லாறனைத்துர்‌ 
தூவாய்‌ மலர்ந்தவருண்‌ மொழிவான வனையான்ற 
தோன்றலைக்‌ காக்கவென்றே. (௧௧) 


(த-ரை.) அகார முதலிய மறந்து- உணவு முதலிய ஒழிக்து. 
இராப்‌ பகல்‌ - அல்லும்‌ பகலும்‌. நோக்காத வண்ணம்‌ - கண்ணாற்‌ 
காணக்‌ கூடாதபடி, மனத்தின்‌ அமைத்த கோயிலானது பற்றி 
யென்ச. பிறதளி - காடவர்கோன்‌ கச்சியிலெடுத்த கற்றளி, 
ப.ரமர்‌ அடைந்த என்று கூட்டுக, அடைவிதம்‌: விரும்பி எழுச்‌ 
தருளிய விதம்‌. வித்தகர்‌ - ஞானமூர்த்தி. எழுவோர்‌ - பூசலார்‌, 
மானியார்‌, ரேசர்‌, கோச்செங்கண்ணர்‌, நீலகண்டப்பாணர்‌, 
சடையர்‌, இசைஞானியார்‌ என்ற எழுவர்‌. தொகை - திருத்‌ 
தொண்டத்‌ தொகையாகிய தொகைரால்‌ ; வகை - இருவர்தாஇ 
யாயெ வகைதால்‌. முதலாதல்‌ -:முதனூலாதல்‌. முதற்பகர்‌ 
சைவர்‌ - ஆதிசைவர்‌ ; ஆளுடைய ஈம்பிகளும்‌ ஈம்பியாண்டார்‌ நம்மீ 
களும்‌ அந்தணர்‌ குலத்தவர்‌ ஆதலின்‌ ஆதிசைவரென்ச. விரி. 
விரிநூல்‌, இறுதி - பிற்பாடியநால்‌ ; சேக்கிழார்‌ அருளிய திருத்‌ 
தொண்டர்‌ புராணம்‌. இறுதியார்‌ எனப்படுசைவர்‌ - சான்காவத 
வருணத்தவராகிய வேளாளர்‌; இவர்‌ அவாந்தர சைவர்‌ எனப்‌ 
படுதலால்‌. இப்படியன்றி அரா இசைவர்‌, ஆதிசைவர்‌, மகாசைவர்‌, 
அஅசைவர்‌, அவார்த.ார சைவர்‌, பிரவரசைவர்‌, அந்திய சைவர்‌ 
என்னும்‌ எழுவகையாகப்‌ பிரித்தால்‌ ஈற்றதை வைத்துச்‌ 
கருதுதல்‌ பொருந்தாமை யறிக. அவாய்‌ - தூயவாய்‌, சிவக. ரன 
மாய திருவாக்கு. 


௨. செங்கிரைப்‌ பருவம்‌ 


[இப்‌ பருவச்‌ செயல்கள்‌ ஐக்தா மாதத்தில்‌ நிகழ்வன வாகும்‌. 
செங்கீரை - செவ்விய நிமையுடையது. ஒர்‌ - சொல்‌. செவ்விய 
சொல்லைச்‌ சொல்லும்‌ பருவமென்க. செய்€ையாடுதல்‌ - ஒரு 
காலை மடக்‌ ஒரு காலை நீட்டி யிருகைகளையும்‌ நிலத்திலூன்‌ றிக்‌ 
கொண்டு தலை நியிர்ர்து முகமசைய ஆடுதல்‌. இதனையாசிரியர்‌ 
முதற்‌ செய்யுளின்‌ விளக்கிக்‌ கூறுவது காண்க. ] 
ஒண்கொண்ட பொதுவகத்‌ அலகெலா முய்யகா 

அலகெலா மென்றதீஞ்சொ 
௮வந்தே டெழுத்தாணி கொண்டெழு திரண்டுகை 
யும்புவி யுறப்பதித்து 
வண்கொண்ட வொருதாண்‌ மடித்தான்றி யொருதாள்‌ 
வயங்குற வெடுத்தூன்றியொண்‌ 
வாய்கவிச்‌ சுவையொழுக்‌ கறிவிப்ப தெனவமுத 
மாட்சிமை யொழுக்கெடுப்ப 
வெண்கொண்ட நெற்றி நிளநிலவு மொண்கா 
திருங்குழை யிளங்கதிரும்விட்‌ 
டெறிப்பவிள முறுவலுந்‌ தோன்றமலர்‌ திருமுக 
மெடுத்துவா னளவு நொச்சித 
திண்கொண்ட குன்றையம்‌ பதியருண்‌ மொழித்தேவ 
செங்கமை. யாடியருளே 
திருத்தொண்டை நன்னாட்டு வேளாளர்‌ குலதிலக 
செங்கீரை யாடியருளே. (௧) 

(கு - ரை.) ஒண்‌ கொண்ட - ஒளி பொருந்திய. பொது 
வகம்‌ - சடையிடம்‌ ; சபை-- ஈண்டுச்‌ சனக சபை, உலகெலாம்‌ 
உய்ய-உலகம்‌ யாவும்‌ பிழைக்கும்படி, * உலகெலாம்‌? என்பது 
சேக்கிழார்‌ பெருமானுக்கு இறைவன்‌ அசரீரியாக எடுத்து தவிய.து. 
தஇீஞ்சொல்‌-இனிய சொல்‌. அமுதம்‌-வாயூறல்‌. நெற்றிநீறும்‌ சாது 
இருங்குழையும்‌ முறையே நிலவையும்‌ சூரிய இரெணத்தையும்‌ 
எறித்தன வென்றபடி. வான்‌ அளவு கொச்? - வானுறவோய்கிய 


௨௨ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பொருவரிய தொண்டர்கள்‌ புராணத்து ளிறையருட்‌ 
பொலிவா ஸனிரம்பு சொற்கள்‌ 
போற்றிடு விருப்பநீர்‌ ஈம்மைமழ வாக்கிவாய்‌ 
புகல்குதலை மழலையென்ன 
மருவுமொழி யாசையுற்‌ நீர்பய னஅறாதென்ன 
வள்ளான்‌ மறுத்துரைத்தால்‌ 
வார்த்தைப்‌ பயன்கொள வலேந்தக்க சான்றுநீ 
வாய்மலர்‌ புராணமின் று 
மொருவரிய தாஞ்செப்ப ஓுற்றபொரு ளென்றகவி 
யோ தவேண்‌ டுவதினியெவ 
“னுனதசொற்‌ பயனுணர்த லிலமென்னின்‌ மழவா 
வுவப்பதும்‌ பொய்ம்மையாமே | 
திருவமிகு குன்றையம்‌ பதியருண்‌ மொழித்தேவ 
செங்கீரை யாடியருளே 
திருத்தொண்டை நன்னாட்டு வேளாளர்‌ குலதிலக 
செங்கை யாடியருளே. (௨) 


(த-ரை.) நிரம்பு சொற்கள்‌ - நிறைமொழி, பயணிறைர்‌; 
சொற்கள்‌. சொற்பொலிவு பொருட்பொலிவு முதலிய வெல்லாம்‌ 
நிறைந்த சொற்கள்‌ என்க, விருப்பம்‌ - விருப்பத்தால்‌, மூன்ற: 
னுருபு தொக்கது. மழவு- இளமை; இஃது அகு பெயராய்ப்‌ 
பிள்ளையை யுணர்த்தியது. வாய்‌ புகல்குதலை மழலை யென்பசை. 
குதலை மழலை வாய்புகல்‌ என்று மாற்றியுரைக்க. பயன்‌ கொள, 
லேம்‌ - பொருள்‌ சொள்ள வல்லோம்‌. வலேம்‌ : தன்மைப்‌ பன்மை 
முற்ற. சான்று - கரி; சாக்ஷி, செப்பலுற்ற பொருள்‌ என்ற கவி. 
'செப்பலுற்ற பொருளின்‌ சிறப்பினால்‌, அப்பொருட்குரை யாவரு, 
கொள்வரால்‌, இப்பொ ருட்கென்‌ னுமைசிறி தாயினு, மெய்ப்பெ:: 
ருட்குரி யார்கொள்வர்‌ மேன்மையால்‌? இது திநத்தொண்டர்‌ 
புராணத்‌ அப்‌ பாயிரத்துள்ளது ; இதனில்‌ “பொருள்‌? என்பசைம்‌. 
பிள்ளை? என்றும்‌, (கூறும்‌ பொருள்‌' என்றும்‌ பொருள்‌ கொண்டூ 
மழலைச்‌ சொல்லைப்‌ பேசுகின்ற பிள்ளையினத இறப்புப்பற்ற்‌ 
பொருள்‌ பயவாத்‌ சொற்களுக்கும்‌ பொருள்‌ : கொள்வார்கள்‌ 
என்றும்‌ சொல்லத்‌ தொடங்கிய ந தலிய பொருளின்‌ இறப்புப்‌, 
பற்றி என்‌ உமை சிறிதாயினும்‌ ௮சனைப்‌ பெரிதாக தார்‌ 


செங்கீரைப்‌ பருவம்‌ ௨௩ 


என்றும்‌ உரைத்துக்‌ கொள்க. சொற்பயன்‌ உண. ராதபோது ஓதி 
யாவது இல்லை என்பது பொருள்‌. மழவாவுவப்பது - குழந்தை 
யாகக்‌ கொண்டு மசிழ்வது. ஆமே - ஆவது திண்ணம்‌ ; ஏகாரம்‌ 
தேற்றம்‌. 
ஒப்பரிய தொண்டர்தம்‌ மருமையும்‌ பெருமையு 
முவக்குமவ ரவர்செய்கையு 
முவமையில்‌ லாச்செய்கை நுட்பமுர்‌ திட்பமும்‌ 
மும்பர்கோ னருட்டட்பமுந்‌ 
ப்பரிய செந்தமிழ்த்‌ தொடைஈடையு மடையுக்‌ 
தவாப்பொரு எளணிச்சிறப்பு்‌ 
தமிழ்மறை யடங்குபல மந்தணமும்‌ வெள்ளிடைத்‌ 
தவிரும்வெற்‌ பெனவிளங்க 
வெப்பரிய முழுமதிக்‌ குடைகிழற்‌ றனபாயன்‌ 
மேயவவை யகநயந்து 
வியக்துமெய்ப்‌ பாட்டினொடு பாராட்டி மழெமேன்‌ 
மேல்விரித்‌ தருளிய பிரான்‌ 
செப்பரிய குன்றையம்‌ பதியருண்‌ மொழித்தேவ 
செங்கீரை யாடியருளே 
திருத்தொண்டை நன்னாட்டு வேளாளர்‌ குலதிலக 
செங்கீசை யாடியருளே. (௩) 
(த - ரை.) அட்பம்‌ - அண்மை: குறிப்பாற்‌ பொருளுணரப்‌ 
படுந்தன்மை. திட்பம்‌ - வலியுடைமை, வினைத்திட்பம்‌ என்பதற்‌ 
காண்க. அருள்‌ தட்பம்‌ - அருளும்‌ தண்மை ; தண்ணிய அருட்‌ 
டன்மை, பொருளணிச்‌ சிறப்பு - பொருட்சிறப்பு, அணிச்றெப்பு 
என்று கூட்டி யுரைக்க. மர்தணம்‌ - இரகசியம்‌, மறைபொருள்‌. 
வெள்ளிடைத்தவிரும்‌ வெற்பென - வெளியிடத்துத்‌ தங்கும்‌ மலை 
போல, வெள்ளிடை மலைபோல. தவிர்தல்‌ - தங்குதல்‌ ; எளிதில்‌ 
விளங்குதல்‌ ஈண்டுக்‌ கருதியது. வெப்பு அரிய - வெம்மையை 
நீக்க. நிழற்று - நிழலைச்‌ செய்கின்ற. திருத்தொண்டத்‌ தொகை 
யாகிய தமிழ்‌ மறையில்‌ உள்ள திட்பம்‌ நுட்பம்‌ பொருளணிச்‌ 
சிறப்பு மந்தணம்‌ முதிலியவற்றையெல்லாம்‌ அபாய சோழரது 
அவையினுள்ளோர்‌ ஈயந்து வியந்து மெய்ப்பாட்டினோடு பாராட்டிக்‌ 
கேட்குமாறு பொருள்‌ விரித்துரைத்தார்‌ என்பது புராணம்‌. 


௨௪ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மெய்ப்பாடு - அறிந்த குறிப்பு வெளிப்படுக்கும்‌ தோற்றம்‌ ; இது 
கண்ணீர்‌ அரும்பல்‌, மெய்ம்மயிர்‌ சிலிர்த்தல்‌ முதலியவற்றான்‌ 
கிகழ்வதாகும்‌. 


தாயவொளி யிருடபுபொன்‌ மாளிகைத்‌ தில்லைச்‌ 
சபாநடன காதர்பெத்தான்‌ 
சாம்பானை யுய்த்தனம்‌ நிருவாண தீக்கையாற்‌ 
றகுமுத்தி யடைவியென்றே 
யாயதிரு முகமுய்த்‌ திடப்பெற்ற கைலாய 
வம்பரம்‌ பரையிலளவா 
வருளூருவ மாயவ தரித்திட்ட மெய்ஞ்ஞான 
வற்புத வுமாபதிசிவ 
னேயமிக விம்மைக்கு மறுமைக்கு மாதா 
நிலயம்‌ தென்‌ ணர்ந்து 
நின அவர லாறருமை பாராட்டி யருள்செய 
நிரம்புமான்‌ மியமடைந்தாய்‌ 
தேயமிகழ்‌ குன்றையம்‌ பதியருண்‌ மொழித்தேவ 
செங்கீரை யாடியருளே 
இருத்தொண்டை நன்னாட்டு வேளாளர்‌ குலதிலக 
செங்கீரை யாடியருளே. (௪) 


(த-ரை.) தாயஒளி - தாவிய ஒளி. இருள்தபு - இருளைக்‌ 
கெடுக்கும்‌. உய்த்தனம்‌ - அனுப்புகின்றோம்‌. நிருவாண திக்கை - 
முத்திக்‌ கேதுவாய திக்கை ; நிருவாணம்‌ -மோக்கம்‌, முத்தி ; இது 
சமய விசேடங்கட்குமேல்‌ மூன்றாவதாகச்‌ செய்யப்படும்‌ சிவசம்ஸ்‌ 
காரம்‌. திருமுகம்‌ அடியார்க்‌ கெளியன்சிற்‌ றம்பலவன்‌ 
கொற்றங்‌, குடியார்ச்‌ கெழுதியகைச்‌ €ட்டு - படியின்மிசை, பெத்‌ 
தான்சாம்‌ பானுக்குப்‌ பேதமறத்‌ திக்கைசெய்து, முத்தி கொடுக்க 
முறை ? என்பது. உயத்திடப்பெற்ற- இடைச்கப்பெற்ற. மெய்ஞ்‌ 
ஞான அற்புதம்‌ - ஞானகுரவராய்‌ எழுந்தருளியிரும்து செய்‌ 
வியப்பான செய்கைகள்‌. அவை: தஇருமுகங்கொண்டு பெத்தான்‌ 
சாம்பானுக்கு முத்தி கொடுத்தல்‌, கவிகூநிக்‌ கொடியேற்றுதல்‌, 
இவர்‌ பாடியருளிய கோயிற்‌ புராணத்தை இறைவன்‌ பாராட்டிப்‌ 
பேழையினுள்ளேம்‌ என்று கூறல்‌ முதலிய. 


செற்கபைப்‌ பருவம்‌ ௨௫ 


பொருந்துமா யிரமுகக்‌ கங்கைமா பிற்கதிர்கள்‌ 
பொலியுமா யிரமுள்ளவன்‌ 
போற்றோன்றி யாயிர மறைக்குமெட்‌ டாச்சென்னி 
பொற்பவா யிரமுடையகோன்‌ 
மருக தரே ரருள்பெற்ற மைக்கேற்ப வாயிரம்‌ 
வயங்குபொற்‌ கானிறீஇய 
மண்டப மிவர்ந்தா யிரந்தொண்டர்‌ வரலாறு 
வாய்மலர்க்‌ தவவாவிவா 
யிருந்தசூம்‌ கொழுவுண்டு புண்டரீ கத்தின்வா 
யியைபுல வறத்தவட்டி , 
யிருஞ்சங்க னம்பேடெ னத்தழுவி நாணமுற் 
றியல்பேடு மற்றென்றுனுஞ்‌ 
செருந்‌தசூழ்‌ குன்றையம்‌ பதியருண்‌ மொழித்தேவ 
செங்கை யாடியருளே 
திருத்தொண்டை நன்னாட்டு வேளாளர்‌ குலதிலக 
செங்கரை யாடியருளே. (௫) 


(த - ரை.) ஆயிரமுகம்‌ - பலமுகம்‌; ஆயிரம்‌ பலவென்னும்‌ 
“பொருட்டு. கங்கை ஆயிரமூகமாக இறைவன்‌ திருச்சென்னியில்‌ 
இதங்யெதென்பதை *கயல்பாயச்‌ கடுங்கலுழிக்‌ கங்கைஈங்கை 
ஆயி ரமாமுக த்‌ தினொடு வானிற்றோன்‌ றும்‌, புயல்பாயச்‌ சடைவிரித்த 
பொற்புத்‌ தோன்றும்‌ பொழிறிகழும்‌ பூவணத்தெம்‌ புனித 
னார்க்கே என்னும்‌ ஆளுடையரசின்‌ வாக்காற்‌ காண்க. கங்கை 
மரபு - வேளாளகுலம்‌. கதிர்கள்‌ பொலியாயிர முற்றவன்‌ - சூரியன்‌. 
சூரியனுக்கு ஆயிரங்‌ கதிரோனென்னும்‌ பெயருண்மை யறிக. 
வேளாளகுல திலகர்‌ என்பது கருத்து. ஆயி. ரமறை - வேதம்‌ 
அளவில்லன என்பது சித்தார்தம்‌. சென்னி ஆயிரமுடையோன்‌- 
ஒயிரஞாயிறுபோலும்‌ ஆயிரம்‌ நீண்முடியானும்‌' என்பது தமிழ்‌ 
மறை. அயிரம்கானிறிஇய மண்டபம்‌ - ஆயிரக்கான்‌ மண்டபம்‌. 
ஆயிரம்‌ தொண்டர்‌ - அளவிலா அடியார்கள்‌. வாய்மலர்ந்தவ : 
விளிவேற்றுமை. வாவிவாய்‌ - வாய்‌: ஏழனுருபு. கொழு - நிணம்‌; 
புலவு - புலால்‌ நாற்றம்‌. அறதுவட்டி - நீங்கத்துடைத்து. இருஞ்‌ 
சங்கு அனம்‌ பேடென - அன்னம்‌ பெரிய சங்கினைப்‌ பேடென்று 


கருதி. செருர்து - செருந்தி. 


௨௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வறு 
தோம்பல வுடையேம்‌ பிறவியை யஞ்சேஞ்‌ 
சுடர்கின்‌ சினக.ரமுற்‌ 
அாகே மெழுகே மிரவும்‌ பகலுந்‌ 
அதியே மாயிடினு 
நாம்பல தேவரை நண்ணே மெண்ணே 
நயவேம்‌ வியவேமா 
னாண்மலர்‌ பலகொடு நின்னடி யேத்தி 
நயத் தலை மேற்கொண்டு 
கூம்பல்செய்‌ கையே மெய்யே மிதனிற்‌ 
கோமா ஸீயருளுங்‌ 
கூலியெ வன்கொ லவாயஅ ஈல்கிற்‌ 
குலாவு மூவப்புறுவேம்‌ 
ஆம்ப லவாவுதன்‌ மேய புயாசல 
வாடுக செங்கை 
யாரரு ளாகர சேவையர்‌ காவல 
வாடுக செங்கீரை. ம்‌ (௬) 
(த - ரை.) பலதோம்‌ - பலகுற்றம்‌; காம வெகுளி மயக்கம்‌ 
என்னும்‌ முக்குற்ற முதலிய. சுடர்‌ சனக.ரம்‌ என்று இயையும்‌, 
னகரம்‌ - கோயில்‌, தாகேம்‌ மெழுகேம்‌ - அலகிடோம்‌ மெழுக 
மாட்டோம்‌. “கோமானின்‌ றிருக்கோயில்‌ அூகேம்‌ மெழுகேம்‌' 
என்னுர்‌ திநவாசகம்‌ காண்க. நயத்தல்‌ - விரும்புதல்‌. கூம்பல்‌ - 
குவிதல்‌. கூம்பல்செய்கையேம்‌ - அஞ்சலிசெய்த கையுடையோம்‌, 
அவாயது - விரும்புக்கூலி. ஆம்பல்‌ அவாவுதல்‌ மேயபுயாசல - 
குவளை மலர்மாலை விறாப்பத்தால்‌ அணிந்த தோள்களை 
யுடையவரே. புயாசலம்‌ - புயம்‌ அசலம்‌ - புயாசலம்‌ - புயமாகிய 


மலை. உருவகாலங்காரம்‌. அருளாகரன்‌ - அருட்கடலுருவன்‌ : 
ஆகமம்‌ - கடல்‌. 


புண்ணிய முதலே பொங்கொளி மணியே 
பொய்யாப்‌ பெருவாழ்வே 
பொள்ளலின்‌ முத்தே கள்ளமில்‌ வித்தே 


'புரையில்‌ சுவைப்பாகே 


செங்கேோரைப்‌ பருவம்‌ ௨௭ 


தண்ணிய வமுதே மண்ணியன்‌ மதியே 
தமிழ்நா வலரேறே 
சத்துவ நிதியே பொத்திய மலகோய்‌ 
சாடு பெரும்பகையே 
யெண்ணிய வன்ப ருளத்தமு தூற 
வினிக்கு நனுந்தேனே 
யென்றும்‌ பத்தி ரசங்கனி கனியே 
யெர்நா ளினுமெங்கட்‌ 
கண்ணிய பொருளே யாய்பவர்‌ தெருளே 
யாடுக செங்கீரை 
யாரரு ளாகர சேவையர்‌ காவல 
வாடுக செங்கீரை. (எ) 
(த - ரை.) புண்ணியமுதல்‌ - புண்ணியம்‌ வடிவுகொண் 
டனையார்‌. பொய்கொளிமணியே-ஒளிவீசிமிளிரும்‌ மணிபோன்ற 
ஞானதேசெனை உடையார்‌. பொய்யாவாழ்வு - நிலைபெற்ற உண்மை 
யான வாழ்வு. பொள்ளவில்‌ மூத்து - துளையிடாத முத்து. புசை- 
குற்றம்‌, உண்ணத்‌ தெவிட்டுதல்‌ குற்றமாம்‌. மண்ணீயல்‌-மண்ணில்‌ 
உறைகின்ற. சத்துவம்‌ - சுத்த சத்துவம்‌. பொத்திய - மூடிப்‌ 
போர்த்த. சாடுதல்‌ - கெடுத்தல்‌, போக்குதல்‌. பத்திரசம்‌-அன்புச்‌ 
சுவை. கணிசனி-வினைத்சொகை, அண்ணிய-ரெருங்கிய, பட்டன்‌ 
தெளிவு. சேவைமர்‌ - சேக்கிழார்‌ மரபினர்‌. முதலே, மணியே 
வாழ்வே என்பனபோல வரும்‌ விளிப்பெயர்களை முதல்‌ போன்ற 
வனே ! மணிபோன்‌ றவனே வாழ்வு போன்றவனே எனப்‌ பொருள்‌ 
கொள்க. இவற்றை உவமையாகு பெயர்‌ என்பர்‌ புலவோர்‌. 
சூழிய மேவிய கொண்டை விளங்கத்‌ 
தொட்டுக்‌ கட்டியபொற்‌ 
சுட்டி யிலங்கப்‌ புண்டா நீறு 
துதைந்து கிலாக்கால 
வாழிய கனிவா யூறற்‌ றேறன்‌ 
மார்பின்‌ வழிந்தோட 
வடிகா திற்புனை குழையிற்‌ செவ்விய 
மணியிள வெயில்வீச 


௨௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வறு 
தோம்பல வையம்‌ பிறவியை யஞ்சேஞ்‌ 
சுடர்நின்‌ சினகரமுற்‌ 
அாகே மெழுகே மிரவும்‌ பகலுச்‌ 
அதியே மாயிடினு 
நாம்பல தேவரை நண்ணே மெண்ணே 
நயவேம்‌ வியவேமா 
னாண்மலர்‌ பலகொடு நின்னடி யேத்தி 
நயத்தலை மேற்கொண்டு 
கூம்பல்செய்‌ கையே மெய்யே மிதனிற்‌ 
கோமா னீயருளுங்‌ 
கூலியெ வன்கொ லவாயது நல்‌இற்‌ 
குலாவு முவப்புறுவேம்‌ 
ஆம்ப லவாவுதன்‌ மேய புயாசல 
வாடுக செங்கை 
யாரரு ளாகர சேவையர்‌ காவல 
வாடுக செங்கீரை. ர (௬) 
(த -ரை;) பலதோம்‌ - பலகுற்றம்‌; காம வெகுளி மயச்சம்‌ 
என்னும்‌ முக்குற்ற முதலிய. சுடர்‌ னெகரம்‌ என்று இயையும்‌, 
சனெகமரம்‌ - கோயில்‌, தாகேம்‌ மெழுகேம்‌ - அலகிடோம்‌ மெழுக 
மாட்டோம்‌. (கோமானின்‌ றிருக்கோயில்‌ தூகேம்‌ மெழுகேம்‌! 
என்னுர்‌ திநவாசகம்‌ காண்க. நயத்தல்‌ - விரும்புதல்‌. கூம்பல்‌ - 
குவிதல்‌. கூம்பல்செய்கையேம்‌ - அஞ்சலிசெய்த கையுடையோம்‌. 
அவாயது - விரும்புக்கூலி. ஆம்பல்‌ அவாவுதல்‌ மேயபுயாசல - 
குவளை மலர்மாலை விருப்பத்தால்‌ அணிர்த தோள்களை 
யுடையவமே. புயாசலம்‌ - புயம்‌ 4 அசலம்‌ - புயாசலம்‌ - புயமாகிய 
மலை. உருவகாலங்காரம்‌. அ௮ருளாக.ரன்‌ - அருட்கடலுருவன்‌ ; 
ஆக.ரம்‌ - கடல்‌, 


புண்ணிய முதலே பொங்கொளி மணியே 
பொய்யாப்‌ பெருவாழ்வே 
பொள்ளலின்‌ முத்தே கள்ளமில்‌ வித்தே 


'புரையில்‌ சுவைப்பாகே 


செங்கரைப்‌ பருவம்‌ 


தண்ணிய வழமுதே மண்ணியன்‌ மதியே 
தமிழ்கா வலமரேறே 
சத்துவ நிதியே பொத்திய மலரோய்‌ 
சாடு பெரும்பகையே 
யெண்ணிய வன்ப ருளதீதமு தூற 
வினிக்கு ஈஅந்தேனே 
யென்றும்‌ பத்தி ரசங்கனி கனியே 
யெந்நா ளினுமெங்கட்‌ 
கண்ணிய பொருளே யாய்பவர்‌ தெருளே 
யாடுக செங்கை 
யாரரு ளாகர சேவையர்‌ காவல 
வாடுக செங்கீரை. (௪) 
(த-ரை.) புண்ணியமுதல்‌ - புண்ணியம்‌ வடிவுகொண் 
டனையார்‌. பொங்கொளிமணியே-ஒளிவீசிமிளிரும்‌ மணிபோன்ற 
ஞானதேசனை உடையார்‌. பொய்யாவாழ்வு - நிலைபெற்ற உண்மை 
யான வாழ்வு. பொள்ளலில்‌ மூத்து - அளையிடாத முத்து. புரை- 
குற்றம்‌, உண்ணத்‌ தெவிட்டுதல்‌ குற்றமாம்‌. மண்ணீயல்‌-மண்ணில்‌ 
உறைகின்ற. சத்துவம்‌ - சுத்த சத்துவம்‌. பொத்திய - மூடிப்‌ 
போர்த்த. சாடுதல்‌ - கெடுத்தல்‌, போக்குதல்‌. பத்திரசம்‌-அன்புச்‌ 
சுவை, கணிகனி-வினைத்தொகை. ௮ண்ணிய-நெருங்கிய. தெருள்‌- 
தெளிவு. சேவையர்‌ - சேக்ழொர்‌ மரபினர்‌. முதலே, பணியே 
வாழ்வே என்பனபோல வரும்‌ விளிப்பெயர்களை முதல்‌ போன்ற 
வனே ! மணிபோன்‌ றவனே வாழ்வு போன்‌ றவனே எனப்‌ பொருள்‌ 
கொள்க. இவற்றை உவமையாகு பெயர்‌ என்பர்‌ புலவோர்‌. 
சூழிய மேவிய கொண்டை வீளங்கத்‌ 
தொட்டுக்‌ கட்டியபொற் 
சுட்டி யிலங்கப்‌ புண்டா நீறு 
அதைந்து நிலாக்கால 
வாழிய கனிவா யூறற்‌ றேறன்‌ 
மார்பின்‌ வழிந்தோட 
வடிகா திற்புனை குழையிற்‌ செவ்விய 
மணியிள வெயில்வீச 


௨௮ சேக்கிழார்‌ பிள்ளை ததமிழ்‌ 


வீழிய வாவிய வாயிள முறுவல்‌ 
விளங்க வரைப்பொன்னாண்‌ 
மின்னுக்‌ காலப்‌ பேரெழி னோக்குகர்‌ 
விழிகள்‌ விருர்துசெய 
வாழிய வன்ப ரகத்தமர்‌ செஞ்சுட 
ராடுக செங்கீரை 
யாசரு ளாகர சேவையர்‌ காவல 
வாடுக செங்கை. (௮) 
(த - ரை.) குழிய மேவிய - உச்சிமேவிய. சுட்டி - நெற்றிச்‌ 
சட்டி, நதலணி. புண்டரம்‌ நீறு - நெற்றியிற்பூகய தஇருநீறு, 
நிலாச்சால - ஒளிவீச. வடிகாதிற்‌ புனைகுழை - காதிற்‌ புனைந்த 
வடிகுழை. வீழி அவாவியவாய்‌ .- வீழிச்சனியினை யொத்த; 
சிவந்தவாய்‌. வீழி-வீழிச்செடியின்‌ கனி. வீழியைத்‌ தலவிருக்கமா 
வுடைய மிழலை வீழிமிழலை. அமைபொன்‌ காண்‌ - இடையிற்‌ 
கட்டிய பொன்னாற்‌ செய்த கயிறு, ஆழிய அன்பர்‌ - (அருள்‌ 
வெள்ளத்தில்‌) ஆழ்ந்த அடியார்‌. அகத்து அமர்‌ செஞ்சுடர்‌ - 
மனத்‌திலமர்ந்த சிவந்த குரியன்‌ போன்றவனே. அகத்தமர்தல்‌ . 
அசத்தினைக்‌ கோயிலாக்‌ கொள்ளுதல்‌; 'நினைப்பவர்மனங்‌ 
சோயிலாக்கொண்டவன்‌” என்பது தமிழ்மறை. 
இவர சரி யையரிவர்‌ இரியையர்‌ யோகத்‌ 
தினரிவ ரிவர்ஞான 
வியல்பின ரிவரி லறத்து வழாதவ 
ரிவர்‌ தூற வறகின்றார்‌ 
கவர்மன மொழியிவர்‌ பிரமச ரியகிலை 
கைக்கொண்‌ டோரிவரே 
கண்குளிர்‌ வேடம்‌ பொருளென ஈம்பினர்‌ 
கருதரு மிவராதித்‌ 
தவர்கிலை யுணரா வருளின னிறைவன்‌ 
றக்கன வுலகறியச்‌ 
சாற்றின னலனவ னேயுல கறியச்‌ 
சாற்றிய படியென்ன 


செங்கரைப்‌ பருவம்‌ ௨௯ 


வவரவர்‌ செயன்முத லருளிய வல்லவ 
வாடுக செங்கீரை 
யாரரு ளாகர சேவையர்‌ காவல 
வாடுக செங்கோ. (௯) 
ப. (த-ரை.) இலறத்து - இல்லறத்து : லகரம்‌ தொகுத்தல்‌ 
விகாரம்‌. கவர்மனம்‌ மொழியிவர்‌ என்பதை மனம்கவர்‌ மொழியிவர்‌ 
ன மாற்றிப்‌ பொருள்‌ கொள்க. தவர்‌ - தவத்தின்‌ நின்றொழுகி 
ரர்‌. உணரா : செய்யாவென்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌. 
றைவன்‌ தக்கன அருளினன்‌ என்று மாற்றுக. தக்கன - 
அவரவர்க்குத்‌ தக்க அருட்டி றம்‌. அவனே - இறைவனே. சாற்றிய 
படி - சொல்லியவாறு. இறைவன்‌ அவ்வப்போது உணர்த்த 
உணர்த்த உணர்ச்து சொல்ல வல்லனாய்‌ இறைவனாகவே இருந்து 
சொன்னான்‌ என்பது கருத்தாகக்‌ கொள்க. 
நந்தி வரைத்தலை யொருமுனி சுரபி 
நயக்கப்‌ பொழிதீம்பா 
னதியா யங்கங்‌ கோடுபு கூப 
நயங்களெ ரேரிகுள 
முந்தி யெழுங்கா லோடை தடாக 
முதற்பல வுந்கிறையா 
முழுத்த சுவைப்பா லாக்குபு பின்னும்‌ 
மூரிக்‌ கடல்புக்குப்‌ 
புக்தி யவாவ நிரம்பலின்‌ மாயோன்‌ 
புரிகண்‌ டுயிலுமிடம்‌ 
புகலிது வோவது வோவென வாயப்‌ 
பொலிதண்‌ டகநாட 
அந்தி மதிச்சடை யண்ணற்‌ இனியவ 
வாடுக செங்கீரை 
ஓ யாரரு ளாகர சேவையர்‌ காவல 
வாடுக செங்கீரை, (௧௦) 


(த- ரை.) ஈர்திவமை - ஈர்திமலை, ஈந்தி இருக்கம்‌ என 
வழங்குப. இது பாலாறு தோன்றும்‌ இடம்‌, தலை: ஏழனுருபுஃ 


௯௦ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


ஒருமுனி - வசிட்டன்‌. சுமபி - தெய்வப்பசு ; காமதேனு வென்க 
அங்கங்கு ஓடுபு சிறையாவென்று முடிக்க. சிறையா - நிறைத்து 
ஆக்குபு-ஆக்‌8ி, செய்பு என்னும்‌ வாய்பாட்டு எச்சம்‌. மூரிச்கடல்‌. 
வன்மைவாய்ந்த கடல்‌. மாயோன்‌ - விட்டுணுமூர்த்‌ இ, நந 
மலையில்‌ சுபி பொழிந்த பால்‌ ஆராப்பெருூ ஐடி ஈடுவணுள்‌ஏ 
திணறு குளம்‌ முதலியவற்றை நிறைத்துக்‌ கடலில்‌ வீழ்க்து பார்‌ 
கடலாச்கி இதுதானே விட்டுணுமூர்த்தி அயிலும்‌ பாற்கடல்‌ என 
மயங்கச்செய்யும்‌ என்பது பொருளாகச்‌ கொள்க. தண்டகநாட 
என்பது விளி. தொண்டைகாட்டின்‌ ஒரு பகுதி தண்டகராடு, அதிற்‌ 
பிறந்த தலைவர்‌ ஆதலாற்‌ சேச்ழொரைத்‌ சண்டக காட! என 
விளித்தார்‌. 


௩... தாலம்‌ பருவம்‌ 
[தாலாட்டுக்‌ கூறும்‌ பருவம்‌. எட்டாம்‌ மாதத்தில்‌ நிகழ்வது. 
தால்‌ - தாலு, நா - நாக்கு. நாவினாற்‌ கூறப்பெறும்‌ தாலாட்டு.) 
வெண்ணர்‌ தரறி வயிறுளைந்து 
வீற்று வீற்றுக்‌ கருவுயிர்‌ த்த 
வெண்ணிக்‌ தலத்தை யரித்தெடுத்து 


வெளவாய்க்‌ களமர்‌ கரைகுவிக்க 


Ei 


'வண்ணர்‌ அவரென்‌ அவமிக்கும்‌ 
வாயோ திமநீர்‌ குடைக்கெழுந்‌ அ 
மற்றக்‌ குவியன்‌ மேலிவர்நீது 
மருவி முதிரா வெயில்காயக்‌ 
கண்ணர்‌ அறவுண்‌ டெழுதருமக்‌ 
களமர்‌ மராள முட்டையினைக்‌ 
கதிர்நித்‌ திலமென்று றக்குவித்தோங்‌ 
கடையே மயங்கி யெனநா ணுந்‌ 
தண்ணர்‌ அறைசேர்‌ குன்றத்தூர்த்‌ 
தலைவா தாலோ தாலேலோ 
சகலா கமபண்‌ டிததெய்வச்‌ 
சைவா தாலோ தாலேலோ. (௧) 
... (த-ரை.) வெண்கர்து - வெண்ணிறமாயெ சங்கு, உரறல்‌- 
ஒலித்தல்‌. வயிறு உளைதல்‌ - கறாவுயிர்க்க வயிறு நோதல்‌. வெள்‌ 
வாய்ச்‌ களமர்‌-கள்ளூண்ணலானும்‌ காமமுயஃகத்தானும்‌ வெளுத்த 
வாயினையுடைய களமர்‌ என்பது ; களமர்‌ - உழுகர்‌. வண்ணம்‌ - 
றம்‌. அவர்‌ - பவளம்‌. வாயோ இமம்‌ - வாயினையுடைய ஓதிமம்‌ ; 
ஓதிமம - அன்னப்பறவை. முதிரா வெயில்‌ - இளவெயில்‌. 
கள்௩ர்‌ தற உண்டல்‌ - கள்ளினை அறிவுஞ்‌ செயலுங்கெட வுண்ணு 
தல்‌; “சத்தியை வேண்டிச்‌ சமயத்தோர்‌ கள்ளுண்பர்‌, சத்தி 
யழிந்தது தம்மை மறத்தலால்‌? என்பது திருமந்திரம்‌. மராளம்‌- 
அன்னம்‌. அறை - நீர்த்துறை. சகலாகமம்‌ - எல்லாச்கலைகளும்‌ ; 
ஈண்டு ஆகமம்‌ பொதுவாக வேத முதவிய பல சலைகளையும்‌ 
உணர்த்துகின்ற தென்க. தெய்வம்‌ - தெய்வத்தினது தன்மை. 


௩௨ சேக்கிழார்‌ பிளனை த்தமிழ்‌ 


சங்குகளீன்த முத்துக்களை யரித்தெடுத்துக்‌ கரையிற்‌ கூலித்‌! 
உழவர்கள்‌ பின்‌ கட்குடித்த மயக்கத்தால்‌ அன்னப்‌ பறவைக்‌ 
அம்‌ முத்துக்‌ குவியலில்‌ அமர்ந்திருக்கச்‌ கண்டு அன்னங்களிட 
ட்டைகள்‌ என்று மயக்கி நாணுவர்‌, அத்தகைய நீர்த்‌ தினை 
யமைர்தது குன்றத்தூர்‌ எனக. 
ஈண்பா லெவரு முறத்தரிக்கு 
நலங்கூர்‌ நீற்றின்‌ வெள்ளொளியா 
னாவா லெவரு மரமுழக்க 
நாளுஞ்‌ செயவாம்‌ பேரொலியா 
லெண்பாற்‌ புலவ ரமுதஅகொளற 
கெந்த விடத்து ரெருங்குதலா 
லேர்சா லரம்பை யெழுதலினா 
லியனா கேசன்‌ வைகுதலாற்‌ 
கண்டாற்‌ கரிதோய்‌ திருமடந்தை 
காமுற்‌ நிடலான்‌ மாளிகைமேற்‌ 
கருமால்‌ கிடந்து கண்டுயிலுங்‌ 
காட்சித்‌ திறனாற்‌ பொங்கியெழுர்‌ 
தண்பாற்‌ கடனேர்‌ குன்றத்தூர்‌ த | 
தலைவா தாலோ தாலேலோ 


சகலா கமபண்‌ டிததெய்வச்‌ 
சைவா தாலோ தாலேலோ. (௨ 


(த - ரை.) ஈண்பு-விருப்பம்‌. அ. ரமுழக்கம்‌-௮.ரன்‌ நாமத்ரை 
முழங்குதல்‌; அரன்‌ - ஆன்மாக்களது பாவங்களை அழிக்கும்‌ வென்‌! 
புலவர்‌ அமுஅகொள என்பதை அறிஞர்‌ சோறுண்ண வென்றும்‌! 
தேவர்‌ அமுதம்‌ உண்ணவென்றும்‌, ௮.ரம்பை எழுதல்‌ என்பதை: 
வாழைகள்‌ ஓங்கி வளர்தல்‌ என்றும்‌, விண்ணுலகத்து அரம்பை 
வந்து சேர்தல்‌ என்றும்‌, நாகேசன்‌ வைகுதல்‌ என்பதை திரா, 
கேச்சரத்துத்‌ திருக்கோயில்‌ கொண்டெழும்‌ தருளியிருக்கும்‌ 
காகேச்சரராயெ இறைவரது வாசம்‌ என்றும்‌, பாம்ப.ரசனாகய 
சேடன்‌ உறைவு என்றும்‌, திருமடந்தை காமுறல்‌ என்பதைச்‌ 
செல்வம்‌ விரும்பி நிலைபெற லென்றும்‌, இலக்குமி விரும்புதல்‌ 
என்றும்‌ கருமால்‌ கிடந்து கண்டுயிலல்‌ என்பதைச்‌ கரியமேகங்கள்‌' 
தவழ்ந்து தங்குதல்‌ என்றும்‌, கரிய திருமால்‌ அறிதுயில்‌ அமர்த6 


தாலப்‌ பருவம்‌ ௩௩ 
$ 
ன்றும்‌ இருபொருள்‌ கொண்டு குன்றத்தூர்‌ பாற்கடலை ஒத்தலைக்‌ 
[ண க. 
முந்த வெழுமாற்‌ ௮யர்பொன்னான்‌ 
மூழுச்செம்‌ மணியான்‌ மாளிகையு. 
முஅசூ ளிகையுர்‌ தெற்றிகளு 
முகப்பும்‌ பிறவு மமைதலினா 
லிந்த ஈகரம்‌ பொன்னகரத 
தினுமிக்‌ இமைத்தல்‌ விதியுள ததி 
லெண்ணி யாடூஉ மகடூஉவா 
மெல்லா வயிரும்‌ விழியிமைத்த 
னந்த வருட்சம்‌ பந்தா மண 
நண்ணி யவர்க்குங்‌ கதிகொடுத்த 
நலம்போ லிதுசார்‌ புவியகத்து 
ஈகர்க்கெ லாஞ்செய்‌ தனனென்று 
சந்தத்‌ தவர்சொல்‌ குன்றத்தூர்த்‌ 
தலைவா தாலோ தாலேலோ 
சகலா கமபண்‌ டிததெய்வச்‌ 
சைவா தாலோ தாலேலோ. (௩) 


(த - ரை.) குளிகை - அரமியம்‌. தெற்றி- இண்ணை. இமைத்‌ 
ல - இமைத்தலே ; இமைத்தல்‌ - ஒளிவிடுதல்‌. விதி - பிரமன்‌. 
த- மிக. இது - குன்றைககர்‌. எண்ணீ விழி யிமைத்தல்‌ ஈந்தச்‌ 
ஈய்தான்‌ என்று முடிக்க. 

முரிவில்‌ வயிரங்‌ கால்யாத்த 

முழுமா ளிகைபாற்‌ கடல்கடையா 
முன்னம்‌ திருமா லஓருவொத்து 
முயங்கு மெனவு மதற்கருகே 
பிரிவில்‌ கருநீ லங்குயிற்று 
பெருமா ளிகையக்‌ கடல்கடைக்த 
பின்ன ரனனா னுருவொத்துப்‌ 
பிறங்கு மெனவு மதற்கருகே 
சே. பி,--5 


கூ௪ சேக்கிழார்‌ பிள்ளை ததமிழ்‌ 


யெரிவில்‌ லிடுசெந்‌ துரெமொட 
மெயில்சூழ்‌ காஞ்சி யடைந்தன்னா 
னெய்து முருவொத்‌ தஃதென்று 
மெந்கா வலருங்‌ கொண்டாடச்‌ 
சரிவில்‌ வளஞ்சால்‌ குன்றத்தூர்த்‌ 
தலைவா தாலோ தாலேலோ 
சகலா கமபண்‌ டிததெய்வச்‌ : 
சைவா தாலோ தாலேலோ. (௪) 
(த-ரை.) முரிவில்‌ - முரிவில்லாத. கருநீலம்‌ - கருநிற 
நீலம்‌; கெம்பு பழுத்த செந்நிற நீலமும்‌ உண்டா தலின்‌ கருமை 
அடை வந்தது என்க. வில்‌ - ஒளி. அகர்‌ - பவழம்‌. அஃது. 
அச்குன்றைககர்‌. விட்டுணு மூர்த்தி வெண்ணிற முடையர்‌, கடல்‌ 
கடைர்தபோ அ ஆலம்‌ அவரைக்‌ கருகிறமாக்கியது. பின்னர்‌ இதற்கு 
வரும்‌ தி அவர்‌ கச்சித்‌ திருஈகரை யடைர்‌து இறைவனை வழிபட்டுப்‌ 
பவழ நிறம்‌ பெற்றுப்‌ பவழவண்ணரானார்‌. இது புராணம்‌, 
“வருகனல்‌ வல்விடக்தாச்சி மாயவன்‌ வெண்ணிறமேனி, கருனெ 
னன்று தொடங்கிக்‌ கரியனெனப்‌ பெயர்‌ பெற்றான்‌? என்பது 
காஜ்சிப்‌ புராணம்‌. மாளிகை கருநிறமும்‌ வெண்ணிறமும்‌ பவள 
கிறமும்‌ பெற்றிராம்தன திருமால்போல. 


சோறு மணக்கு மடங்களெலாந்‌ 
தூய்மை மணக்குஞ்‌ சிக்தையெலாஞ்‌ 
சுவண மணக்கு மாடையெலாந்‌ 
தொங்கன்‌. மணக்குர்‌ தோள்களெலாஞ்‌ 
சேறு மணக்கும்‌ கழனியெலாஞ்‌ 
செல்வ மணக்கு மாடமெலாக்‌ 
தென்றன்‌ மணக்கு மேடையெலாந்‌ 
தெய்வ மணக்குஞ்‌ செய்யுளெலாம்‌ 
நீறு மணக்கு நெற்றியெலா 
நெய்யே மணக்கும்‌ கறிகளெலா 
நெருப்பு மணக்கும்‌ குண்டமெலா 


நேய மணக்கும்‌ வீ தியெலாஞ்‌ 


காலப்‌ பருவம்‌ ௬௨௫ 


சாறு மணக்குங்‌ குன்றத்தூர்‌ 
தலைவா தாலோ தாலேலோ 
சகலா கமபண்‌ டிததெய்வச்‌ 
சைவா தாலோ தாலேலோ. (௫) 
(த - ரை.) தூய்மை- காம வெகுளி மயக்கஞ்‌ செறியாச்‌ 
ய்மை. சுவணம்‌ - பொன்‌ ; சுவர்ணம்‌ என்னும்‌ வடமொழிச்‌ 
சிதைவு. ஆடைகள்‌ பொன்னாடை என்பது கருத்து. தொங்கல்‌ - 
மலர்மாலைகள்‌. செல்வம்‌ மணத்தல்‌ - செல்வம்‌ மிகுதியும்‌ பொரும்‌ 
திக்‌ கலத்தல்‌. செய்யுள்‌ தெய்வம்‌ மணத்தல்‌-யாக்கும்‌ பாட்டுக்கள்‌ 
தெய்வத்தின்‌ மேலாதல்‌. நெய்யே மணத்தல்‌ - எண்ணெய்‌ 
கலவாமை. குண்டங்கள்‌ தோறும்‌ வேள்வித்‌ தி மல்கும்‌ என்க. 
வீதி சேய மணத்தல்‌ - வீதியிற்‌ செல்வோர்‌ யாரும்‌ அன்பிற்‌ 
கலத்தல்‌. சாறு மணத்தல்‌ - திருவிழாப்‌ பொலிவரறாதிறுத்தல்‌. 


வேறு 
அங்க மிகுந்த வருந்தவ மேவிய 
தோலா நாத்திரண 
தூமாக்‌ கினியரு டொல்காப்‌ பியமே 
தோன்று மிலக்கணமாப்‌ 
பங்க மிலாச்சம யாதி யடைந்து 
பராஞ்சிவ சின்னமுறும்‌ 
பாக மரூஉம்பக்‌ குவசே கேட்கப்‌ 
படுமதி காரிகளா 
அங்க மெடுத்துழ அன்ப மொழிந்தின்‌ 
படைவது வேபயனா 
வற்புத மேவிய தொண்டர்‌ புராணம 
கீருள்கரு ணைக்கடலே 
சங்க மரீஇயமர்‌ குன்றைச்‌ திருமுனி 
தாலோ தாலேலோ 
சைவப்‌ பயிர்தழை யத கழை யும்புய 
ரூலோ தாலேலோ. (௬) 


௩௨௭௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(த-ரை.) அங்கம்‌-உயர்வு, மேன்மை. தோலா ஈா-தோல்லி 
யுரத மா; தோலா: ஈறு கெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌, நிர 
தூமாக்ணி - தொல்காப்பியரது இயற்‌ பெயர்‌. இலக்கணமா 
என்றது நன்னூலா தி சிற்றிலக்கணங்களி னமையா அ தோல்காபு 
பீயத்தை இலக்கணமாக்‌ கொண்டமைந்தது என்றபடி. சமயம்‌ 
ஆத - சமய தி - சமயம முதலாகிய தீிக்கைகள்‌; அவை: சமயம்‌, 


விசேடம்‌, நிருவாணம்‌ என்னுர்‌ திக்கைகள்‌. பராம்‌ - பராவும்‌ 
சன்னமுறுதல்‌ - நீறு, கண்மணி புனைதல்‌. பாகம்‌ - மலபரிபாகம்‌, 
பக்குவர்‌ - சத்திறிபாதத் துத்‌. தமா. அதிகாரிகள்‌- அருகதையுடைய 
கேட்போர்‌. அங்கம்‌ - உடம்பு; ஆகுபெயர்‌, துன்பம்‌ - பிறவித்‌ 
துன்பம்‌. இன்பு - இன்பம்‌; சிவாகந்தம்‌. சங்கம்‌ - சங்குகள்‌, 
புலவர்கூட்டம்‌ என்பதும்‌ பொருந்தும்‌. மரீஇ- பொருந்தி, 


அடியார்‌ பெருமையு மருமையு நாளு 
மறியம்‌ பலவாண 
ரவர்வர லாறு விரித்துரை செய்பவ 
ராரென வுட்கருதிக்‌ 
கடியார்‌ மற்றவ ரன்பத்‌ தனையுங்‌ 
கண்காண்‌ படிசெய்து 
காமரு மூதலு மெடுத்தரு ளினரிக்‌ 
கடல்சூழ்‌ புவியிடையிப்‌ 
படியார்‌ பெற்றார்‌ தமிழ்மான்‌ மியமெப்‌ 
பாடைக ளுக்குளதிப்‌ 
பாக்கிய நந்தவ மென்று பலோரும்‌ 
பகரப்‌ படுபவதீந்‌ 
தீடியார்‌ தடிசூழ்‌ குன்றைச்‌ திருமுனி 
தாலோ தாலேலோ 
சைவப்‌ பயிர்தழை யத்தழை யும்புய 
ரூலோ தாலேலோ. (௪) 
பின்த்‌ பொரிய! கற்ப! பொத்த அனத னர்‌ 
செய்து - கண்ணிற்‌ காணும்படி செய்து, அன்பு கண்ணாற்‌ காணும்‌ 
காட்சிப்‌ பொருளன்‌ றெனினும்‌ அதனாற்‌ புதக்கரணத்து நிகழும்‌ 


தாலப்‌ பருவம்‌ ௩௭௪ 


செய்கைகளை யெல்லாம்‌ செவ்வனே வீளக்கக்காட்டி அஅமான 
வகையால்‌ விளங்கச்‌ செய்தலே ஈண்டுக்‌ கரு தியது. சிவபெருமான்‌ 
சேக்ழோர்‌ பெருமானை உணரும்படி செய்தன்ரென்௫. இப்படி 
யார்‌ பெற்றார்‌ - யார்‌ இப்படி அருளப்பெற்றார்‌. இந்த மான்மியம்‌ 
தமிழினன்றி வேறு எந்த மொழிகளின்‌ உளதாயிற்று! தமிழுக்கு 
இது பெரும்பாக்கியம்‌. இிந்தடி - மதுரம்‌ நிறைக்த சொம்பு, 
கரும்பு. தடி - வயல்‌. 
பத்திச்‌ சுவைநனி சொட்டச்‌ சொட்டப்‌ 
பாடிய கவிவலவ 
பயனில தாகுஞ்‌ சிந்தா மணிவழி 
படர்த லெனப்போதித்‌ 
அத்திச்‌ சுமையொரு தோள்வைத்‌ திடுபு 
அயர்‌ த்தோன்‌ மனமடியா 
ரு௮ுசெய னாடப்‌ புரிமதி வலவ 
வொலாவரு கந்தர்திற 
முததித்‌ திறமல வென்றள விலர்பான்‌ 
முற்றிச்‌ சவமடைய 
மூயல்செயல்‌ வலவ வயற்கண்‌ மடைச்செறி 
முத்த மனைத்தினையுக்‌ 
தத்திப்‌ புனல்பாய்‌ குன்றைத்‌ திருமுனி 
தாலோ தாலேலோ 


of 


சைவப்‌_பயிர்தழை யத்தழை யும்புய 
ருாலோ தாலேலோ. (௮) 


(த - ரை.) பத்திச்சுவை - அன்பு ஆகிய சுவை. சொட்டச்‌ 
சொட்ட - மிகுதியும்‌ ஒழுக ; அடுக்கு மிகுதியை உணர்த்துவதா 
யிற்று, வழிபடர்தல்‌ - வழியிற்‌ செல்லுதல்‌, உத்தி - பாம்பின்‌ 
படம்‌, சுமை - பாரம்‌, பாம்பின்‌ படத்தினாற்‌ சமக்கப்பட்ட பார 
மாகிய பூமி என்பது, புல்‌ உயர்த்தோன்‌ - புலியைக்‌ கொடியாக 
உயர்த்‌. தினோன்‌ ; அபாய சோழன்‌ ஈண்டுச்‌ கரு. தியவன்‌. ஒல்லா 
கூடாத. ஒல்லா என்பது ஒலா எனக்‌ குறைந்தது தொகுத்தல்‌ 
என்னும்‌ செய்யுள்‌ விகாரம்‌. அரறாகர்தர்‌ - சமணர்‌. முயல்‌ செயல்‌ : 
வினைத்தொகை. வலவ - வல்லவனே, விளிவேற்றுமை. மடைச்‌ 
செறி - மடையிற்‌ செறிந்த, 


௩௮ சேக்கிழார்‌ பிள்ளை ததமிழ்‌ 


ஈற்றுத்‌ தலையொரு மவுலி புனைக்தா 
_.லெனனச்‌ சொல்லணியொன்‌ 
றெய்திப்‌ பொலியப்‌ பொருளணி யாயின 
வெவ்விட னும்வீற்று 
வீற்றுக்‌ கடையிறை பட்டன வமைய 
விளம்பு வனப்பினொடு 
மேய முதற்பொரு ளாதிய மூன்றும்‌ 
வேண்டுமி டத்தெய்த 
வாற்றுப்‌ புனனா மப்பொருள்‌ கோண்முத 
லறைமற்‌ ௮ள்ளனவு 
மமையத்‌ தொண்டர்‌ புராண ஈவின்றவ 
வடருபு சூழ்௬்தபசுந்‌ 
தாற்றுக்‌ கதலிக்‌ குன்றைத்‌ திருமூனி 
தாலோ தாலேலோ 
சைவப்‌ பயிர்தழை யத்தழை யும்புய 
< ருலோ தாலேலோ. (௯). 


(த-ரை.) ஈற்றுத்தலை - முடிவில்‌, இறுதியில்‌; பாட்டின்‌ 
இறுதியில்‌ என்பது கருத்து, மவுலி - மகுடம்‌. சொல்லணி . 
சொற்றொடை வகைச்‌ சிறப்பு, சொல்லான்‌ அமையும்‌ அலங்காரம்‌ 
ஈண்டுக்‌ கருதியது. சொன்மடக்கு, இதனை, “சிவம்பெருக்குர்‌ 
திருவாமூர்‌ திருவாமூர்‌! எனவும்‌, “மறைத்திரு வாக்க ராக்கர்‌ 
எனவும்‌, “மிக்க திருவிளக்கிட்டார்‌ திருத்தொண்டு விளக்ட்டார்‌ 
எனவும்‌, “கமழ்சானூர்‌ கஞ்சாறூர்‌! எனவும்‌ பிறவுமாக வருவன 
வற்றாற்‌ காண்க. பொருளணி - பொருளான்‌ வருமலங்காரம்‌. 
இவை உவமம்‌, உருவகம்‌ முதலாகப்‌ பல. “வென்றடு புலியே 
நென்ன? எனவும்‌, 'பொன்றிகழ்‌ குன்று வெள்ளிப்‌ பொருப்பின்‌ 
மேற்‌ பொலிர்ததென்ன' எனவும்‌ பிறவுமாக வருந்தோறும்‌ கண்டு 
கொள்க. எவ்விடனும்‌ - கண்ட கண்ட இடமெல்லாம்‌. வீற்ற 
வீற்றுக்ிடை - வெவ்வேறாகக்‌ இடெப்பனவாய்‌. இழைபட்டன - 
இழைக்கப்பட்டன வாய, சிந்தி இறைந்தனவாய்‌. வனப்பு - அழகு: 
இவை சுருங்கச்‌ சொல்லல்‌ விளங்க வைத்தல்‌ முதலிய பத்தாம்‌. 
முதற்‌ பொருளாதிய மூன்றும்‌ - முதற்‌ பொருள்‌, கருப்பொருள்‌, 
உரிப்பொருள்‌ என்னும்‌ மூன்றும்‌; முதற்பொருள்‌ கருப்பொருள்‌ 


தாலப்‌ பருவம்‌ ௩௯ 


தோன்றற்கும்‌ உரிப்பொருள்‌ நிகழ்த ற்கும்‌ காரணமாய்‌ முன்ன! றகும 
பொருள்‌ என்பது; ௮௮ குறிஞ்சி முதலிய நிலமும்‌, கார்‌ 
முதலாகவும்‌ மாலை முதலாகவும்‌ முறையே வரும்‌ பெரும்பொழுது 
சிறுபொழுது என்னும்‌ பொழுதும்‌ என இரண்டாம்‌. கருப்‌ 
பொருள்‌ முதற்பொருளாகிய கருவிணின்றும்‌ . தோன்றுவன 
என்பது பொருள்‌; இவை தெய்வம்‌, உயர்ந்தோர்‌, தாழ்ந்தோர்‌, 
பறவை முதலாக வரும்‌ பதினான்காம்‌ ; இணி உரிப்பொருள்‌ முதற்‌ 
பொருள்‌ கருப்பொருள்‌ என்னும்‌ இரண்டினுஞ்‌ சிறந்து திணைக்‌ 
குரியதாய்‌ நிற்பது. இவை புணர்தல்‌ முதலிய வைர்‌அம்‌ அவற்றி 
ணியித்தங்கள்‌ ஐர்தும்‌ எனப்‌ பத்தாய்‌ ஐம்‌ திணைக்கும்‌ முறையே 
வருமென்க. எய்த-பொருந்த, ஆற்றுப்‌ புனல்காமப்‌ பொருள்கோள்‌ 
தலாக அறையும்‌ பொருள்கோள்‌ வகை; இவை ஆற்றுநீர்‌, 
மாழிமாற்று, மிரனிறை, விற்பூட்டு, தாப்பிசை, அளைமறிபாப்பு, 
கொண்டுகூட்டு, அடிமறிமாற்று என எட்டாம்‌. அடருபு-அடர்ச்‌ து. 
தாறு - வாழைத்தாறு, குலை. 
மண்டலை வேலைப்‌ புவியிற்‌ பத்திசெய்‌ 
மார்க்க மறிந்தவரார்‌ 
வண்சுவை யமுத வொழுக்கென வார்த்தை 
வழங்கத்‌ தெரிகுகரார்‌ 
கொண்டலை ரேர்பக டூர்தரு கூற்றங்‌ 
குதித்‌தய்க்‌ திடவலரியார்‌ 
கொற்றக்‌ கைலைக்‌ கணநா தர்களொடு 
கூடுபு மகிழ்பவரார்‌ 
விண்டலையாரும்‌ பெறலரு மின்பம்‌ 
விராவுந்‌ திறலினரார்‌ 
விமலா நீயவ தாரஞ்‌ செய்யா 
விடினென மேயவபைர்‌ 
கண்டல்‌ சூழுங்‌ குன்றைத்‌ திருமுனி 
தாலோ தாலேலோ 
சைவப்‌ பயிர்‌ கழை யத்தழை யும்புய 
ரூலோ தாலேலோ. (௧௦) 


(த - ரை.) மண்டுஅலை வேலை - நெருங்கிய அலைகளையுடைய 


கடல்‌, மண்டுதல்‌ - நெருங்குதல்‌, ஒன்றின்மேலொன்று ரெருக்கித்‌ 


௪௦ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


தொடர்ந்து வருதல்‌. அமுதவொழுக்கு-அமுத தாரை. கொண்டடி 
ரேர்தல்‌ - கரு நிறத்தால்‌ ஒத்தல்‌. பகடு - எருமைக்கடர, வில்‌ 
தல வில அச்சகம்‌, சத வதைத்து, 2. அக்கா 
.செய்யாவிடின்‌ பத்திசெய்‌ மார்க்கமறிர்‌ தவர்‌ அரிய இறலின: 
ஆர்‌ என மேயவ என்று வினைமுடிவு செய்க. என மேயவ-என்‌, 
சொல்லும்படி பொரும்‌ தயவனே. பைந்தண்டலை - பயெ சோலை, 


க: சப்பாணிப்‌ பருவம்‌ 


; OO: “பாணி கொட்டு 
ஃத ஒன்பதாவது மாதத்திற்‌ கூறுவது. சப்பா 
த ல்ற்ல்‌ ப சேர்த்துச்‌ கொட்டுதல்‌ ; பாணி - கை.] 
விழையற முதற்கல்வி யறியு நண்‌ ணறிவுமம்‌ 
மேதைக்‌ ணெங்கொழுக்கு . 
மேயவிவை யுடையார்‌ த தழீஇயவர்சொ லினிதேற்கு 
மேம்பாடு மாறுகருதா 
மழை௩நிகர்‌ கொடைத்திறனு நனிவரூஉ தினியீட்டு 
மாண்புமாற்‌ றலரையஞ்சா 
வன்மையு மிடங்கால முதலறித ஓங்கடிய 
மாற்றாவி லாதகுணமு ்‌ 
.முழையரும்‌ விருப்பமறி யாதடக்‌ குதலுகல 
னேங்குகாட்‌ சிக்கெளிமையு 
மூடையனிவ ஸுலகுவத்‌ தற்குரிய னென்றுளத்‌ 
அன்னியிறை புனையமணிக 
டழையுமுடி தொட்டுக்‌ கொடுத்தருண்‌ மலர்க்கைகொடு 
சப்பாணி கொட்டியருளே 
தண்டமிழ்க்‌ குன்றையாங்‌ குன்றுதித்‌ தெழுபானு 
சப்பாணி கொட்டியருளே. (௧) 
(த-ரை) விழை - விரும்புதற்குரிய. அறமுதற்‌ கல்வி - 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என்னும்‌ உறுதிப்‌ பொருள்‌ நான்கின்‌ 
வித்தை. கல்வியறியும்‌; இரண்டாம்‌ வேற்றுமை, மே த-பேரறிவு. 
ஒழுக்கு - ஒழுக்கம்‌, ஈடைமுறை. தழீஇ - சேர்க்க, அடைந்து, 
இணி தேற்றல்‌ - உறுதி பயப்பதென உன்னிக கொள்ளல்‌. மாறு - 
கைம்மாறு, பதில்‌ உதவி. வரூ௨தினி-சேனை. மாற்றலா-பகைஞர்‌. 
இடக்கால முதலறிதல்‌ - இடமறிதல்‌, காலமறிதல்‌ முதலிய 
வகையான அறிவு. கடிய மாற்றம்‌ - கடுஞ்‌ சொல்‌, இன்னாச்சொல்‌. 
உழையர்‌ - நெருக்கிப்‌ பணிசெய்வோர்‌. உழையரும்‌ விருப்ப 
மறியா தடக்குதல்‌ - எப்போதும்‌ நெருங்கி உடனிருந்து பழூப்‌ 
பணிசெய்வோரும்‌ அறியாதபடி யெனவே மனனுற்றை கவ்‌ 
. க னனுறறதை மு 
காட்டுதலால்‌ முகமாறுதலி னறியாதபடியும்‌, சொற்சோர்வி 


௪௨ சேக்கிழார்‌ பிள்ளை த தமிம்‌ 


னறியாதபடியும்‌ இவைபோன்ற பிறவற்றான றியா தபடியும்‌ ்‌ 
காத்தல்‌. காட்சிச்‌ கெளிமை - துயருற்ற அவும்‌ தனது கோட்ட 
மணி தளக்கி யறிவிச்சத்‌ தானறியுமாறு தன்னை எளிய 
கோடல்‌. உன்னி- நினைத்த. இறை - அமசன்‌, ஈண்டுச்‌ சோழி 
அரசர்‌ புனையும்‌ முடியை முடிகுட்டில்‌ வேளாளர்‌ எடுத்‌ 
கொடுக்கும்‌ வழக்கம்‌ கரு.தப்படுறது. இதனைச்‌ கம்பரும்‌ (ஜெ 
ணெய்‌ ஈல்லூர்ச்‌ சடையன்றன்‌ மரபுளோர்‌ கொடுக்க வாட்‌ 
விிட்டனே புனைந்தான்‌ மெளலி? என்றாரென்க. உலூனிரை:. 
புறவிருளை ஞாயிறு உதய வரையிற்‌ நறேன்றிக்‌ கெடுத்தல்பேடட 
சேக்கிழார்‌ பெருமான்‌ குன்றையாய்‌ குன்றுதித்து ஆன்மாக்க௭, 
உளத்து நிறைந்த அகவிருளைப்‌ போக்‌ ஞானவொளியைப்‌ பூ 
பினமென்க. இச்செய்யுளில்‌ திரநுக்தறளுடையார்‌ அரியது 
கூறும்‌ இறையிலக்கணங்கள்‌ தொகுத்துச்‌ கூறுவது காண்க, 


கார்க்கோல மாலோன்‌ புரந்தருள்வ னெ.னுமொழிமு | 
கமனுண்மை வேளாண்மையைக்‌ 
கருதவபி தானங்கொள்‌ குலமே யெனப்பனூல்‌ 
கற்றவ ரியம்ப மறையோர்‌ 
போர்க்கோல மன்னரெட்‌ டியர்கூவர்‌ புறமெனப்‌ 
புகன்மூவர்‌ பசிவருத்தம்‌ 
போக்கின மெனக்களிப்‌ புறவிலே கருமது 
புகன்றுமகிழ்‌ தலைப்ப 
வார்க்கோல முலைமங்கை பங்கர்‌ தளி முற்பலவும்‌ 
வண்பூசை யொடுசிறப்பு 
மாறுது பொலியமழை வளனுஞ்‌ சிறப்பவள 
வாப்பெருமை வாய்ந்தமேழி 
தார்க்கோ லொடுந்தொடுஞ்‌ செங்கைத தலங்கொண்டெ 
சப்பாணி கொட்டியருளே 
தீண்டமிழ்க்‌ குன்றையாக்‌ குன்றுதித்‌ தெழுபானு 
சப்பாணி கொட்டியருளே. ( 
.(து- ரை.) சார்க்கோலமாலோன்‌ - காரினது கருகி, 


வாய்ந்த திருமால்‌. புமந்தறாள்வன்‌ - காப்புக்‌ கடவுளாதலின 6 
கோம்புவன்‌. முகமன்‌ - உபசாரம்‌; பொய்யுரை என்றட 


ஓ இ. *. ௪௯. 
சப்பாணிப்‌ பருவம்‌ 


வளாண்மையைகச்‌ கருத அபிதானம்‌ எல்க்‌ தத்தன ன்ற 
மையை நினைக்கும்படி அப்பெயர்கொண்ட குல து ய்‌ 
வேளாண்குலம்‌. எட்டியர்‌ - மூன்றாங்குடித்‌ தலைவரா கு 
மூவர்‌ - மறையோர்‌, மன்னர்‌, வைசியரெனு மூவர்‌. புற ன்‌ 
பூூல்மூவர்‌ - அஅலோமர்‌, பிரதிலோமர்‌, சங்கரர்‌ எனப்‌ A 
வகை இழிகுலத்தோர்‌. பி வருத்தம்‌ போக்கல்‌ -, டர்‌ 
வ வோளாண்டெரறிலால்‌ தாமுண்பதன்றிப்‌ பிறர்க்கு மூட்டி ai 
பசி வருத்தம்‌ தணித்தல்‌. இது பற்றியன்றே யிவர்‌ இறைவ i 
சாவிற்‌ ரறேன்றினரெனக்‌ கூறிக்‌ கால்‌ ஏனைய த தே et 
தொடைகளைத்‌ தாம்கி நிற்றல்போலத்‌ தாமும்‌ ஏனைய பதாக 
தம துழவு தொழிலாற்‌ றாங்குவரென்பது கருதப்படுவது ன ்‌ 
இலேகரும்‌ : உம்மை உயர்வு நெப்பு; இலேகர்‌ - தேவர்‌. தவரு 
புகலுவர்‌ எனவே ஏனையர்‌ புகழ்வது கூறவேண்டாவாயிற்று. 
தீளி- ஆலயம்‌, திருக்கோயில்‌. பூசையொடு இறப்பு - தின பூசையும்‌ 
திருவிழாவும்‌; இதனை வடதாலார்‌ நித்திய ரையித்திக மென்பர்‌. 
ரையித்‌ திகம்‌ மித்தியத்திற்‌.றாழ்வு தீரச்‌ செய்வது. அளவா - அளவு 
படாத. மேழி- கலப்பை, தார்க்கோல்‌ - தாற்றுக்கோல்‌. 


சமவாத பாயுடீஇத்‌ தலைமயிர்‌ பறித்‌ துழறன்‌ 
மேயசம யப்பாம்ங்குழி 
வீழ்ந்தவர்மு னச்சமய கண்டனம்‌ பேசிய அ 
விடவாற்று திருவாயினின்‌ 
'ருவா த பிரதாப மொருகதி ரென தீதோன்றி 
யுளளகோ கனகமெல்லா 
முறமலா த திடவவைகை யொப்பாயி னோமென்‌ 
௮றப்பொலித தே௮பன்னா 
£வா ச மியமெனவ பயகல்‌இ யுண்மைநிலை 
யருளுங்கை நின்றெழுபுக 
மாலோ னென தீதோன்றி யெல்லாங்‌ குவிச்ததென்‌ 
ரேன்றே பெடுத்துசைக்குந்‌ 
ரவாக வொளிசளர்கி னங்கைத்‌ தலங்கொண்டொர்‌ 
சப்பாணி கொட்டியருளே 
கீண்டமிழ்க்‌ குன்றையாங்‌ குன அதித்‌ தெழுபானு 
சப்பாணி கொட்டி யருளே. (௩) 


த சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(த-ரை) மேவாத - பொருந்தா த. பாயுடுத்தல்‌ ஆ 
பறித்தல்‌ முதலியன சமணர்‌ ஒழுக்கம்‌. இவை வைக 
ஒழுக்கத்திற்‌ பொருந்தாச்‌ செயல்களா தலின்‌ உழறல்‌ எனச்‌, 
பட்டது. மேயசமையம்‌ - சமண சமயம்‌. ஆளுடைய பிள்ள 
(மறைவ ழகச்கமி லாதமா பாவிகள்‌, பறித லைக்கையர்‌ ப 
பார்களை, முறிய வாத செயத்‌ திரு வுள்ளமே, மறியு லாங்கைய்‌ 
மாமழு வாளனே? என்று கூறுவன காண்க. சமண சமயத்‌, 
பாழ்ங்குழி யென்பதைச்‌ சேக்கிழார்‌ பேருமான்‌ தமது புராணத்‌ 
*பொய்வாய்மை பெருக்கிய புன்‌ சமயப்‌ பொறையில்சம ணீசர்‌ பூ 
துறையாம்‌, அவ்வாழ்குழி யின்கண்‌ விழுக்தெழுமா றறியு, 
மயங்கி யவம்புரிவேன்‌ என வாகீசப்‌ பேருந்தகையாரத 2 
வாக்கில்‌ வைத்துச்‌ கூறுமாறறிக. அதவிட அச்சமயத்தை 4 
டொழிக்க. பிரதாபம்‌ பிரபலத்‌ துவம்‌; அரசர்‌ தங்கள்‌ பசை ௧௭, 
மேம்படுதல்‌, தம்மை யடைர்தோமைப்‌ புமப்பது முதலிய, 
செய்கையின்‌ எய்துவது புகழ்‌. இவை யிரண்டும்‌ அரசர்‌: 
மேம்படுவற்கு வேண்டும்‌ அருங்குணங்கள்‌. பி.ரதாபத்தைச்‌ செட்‌ 
மாகவும்‌ சீர்த்தியை வெண்ணிறமாகவும்‌ கூறுவது நூன்ம; 
எனவே அசிரியர்‌ முன்னதை ஞாயிறாகவும்‌ பின்னதைத்‌ 9: 
ளாகவும்‌ கூறிப்‌ போர்தார்‌. காஞ்சிப்‌ புராணமும்‌ 226 
பிரதாபங்களைத்‌ (தனத கீர்த்தியும்‌ திறற்பிர தாபமும்‌ தரைமே 
அனல்செய்‌ கோபமு முல்லையு மெனவெங்கு மமைத்‌ அப்‌, புனித 
மலை தம்மையும்‌ பொ திர்‌ துசொண்‌ டென்னப்‌, பனிவி சும்பிள, 
சிவச்‌. துவெண்‌ ணிறம்படைத்‌ தன்றே என்னுமிவ விருத்தத்தா்‌ 
மிச அழகுபடச்‌ கூறுவது காணத்தக்கது. உள்ள கோகனகம்‌ 
மனம்‌ ஆகிய தாமரை. பிரதாபமாகிய ஞாயிறு உள்ளக்‌ கோக 
மெல்லாம்‌ மலர்த்தினன்‌ என்பது. தேறுபு - தேறி, அன்னா 
குழிவீழ்ச்ச அவர்‌. ஆவா - இரக்கம்‌ குறிக்கவர்த இடைச்சொ 
தீமியம்‌ - பற்றுச்‌ கோடில்லாதோம்‌. அபயம்‌ - பயமின் 
அருளுங்கை - உபதேச த்தருளுய்‌ கை. ஆலோன்‌ - சர்திரன்‌. 
அருமமலர்‌ கொய்துநீ ராடிநீ நிட்டுகனி 
தாயக ணிருந்துகேரே 
அலங்குமொரு குறியிலா வாகனமெ ணுதலோடு 
ர தோன்றீடச்‌ செய்வதன்‌ று 
பெருமவடி யேங்களைப்‌ புரவென்று தாழ்பவர்‌ 
பெருஞ்செல்வ மெய்தியைய 
பிறங்குகா ராயணவு பநிடத முரைத்தபடி 
பெற்றருடி யிவர்வணக்கங்‌ 


சப்பாணிப்‌ பருவம்‌ ௪௫ 


கருமமுத லெம்மலமு நீத்தின்ப மெய்தக்‌ 
கடைக்கணித்‌ திடுதியென்று 
கனிர்‌ தவேண்‌ டுவதன்‌ அ சிறுவருத்‌ தழுமிலாக்‌ 
காரிய மவாவிகின்றேர்‌ 
தருமனெ கரமாங்‌ கரங்குவித்‌ தையவொரு 
சப்பாணி கொட்டியருளே 
கண்டமிழ்க்‌ குன்றையாங்‌ குன்றுதித்‌ தெழுபானு 
சப்பாணி கொட்டியருளே. (௪) 


(த - ரை.) துருமம்‌ - சோலை. நீறு - திருநீறு. அய - 
புனீ.தமாயெ, கண்‌ - இடம்‌. குறி - திருவுருவம்‌. ஆவாகனம்‌ - 
தாபனம்‌; குறித்த திருவுருவத்தில்‌ மூர்த்தியை எழுக்தருளச்‌ 
செய்தல்‌. பெரும - பெருமானே. அடியேங்களை - திருவடித்‌ 
தொண்டு செயும்‌ அடிமைகளாயெ எங்களை. புர என்று - காப்பாய்‌ 
என்று கூறி. தாழ்பவர்‌-வணங்குவோர்‌. மலம்‌ நீத்தின்ப மெய்தல்‌- 
மலங்கெட்டு முத்தியின்பம்‌ நுகர்தல்‌. நா.ராயண உபநிடதம்‌ 
உசைகச்குமாறு தாழ்பவர்‌ ஆகிய இவர்‌ வணக்கம்‌ பெற்றறாடி பெருஞ்‌ 
செல்வ மெய்திக்‌ கரும முதல்‌ எம்மலமும்‌ நீத்து இன்பமெய்தக்‌ 
கடைக்கணித்திடுதி என்று கூட்டிக்கொள்க. அருடி - அருளுதி. 
இவ்வுபரிடதத்‌ தாற்பரியத்தை “அதிசயம்‌ பயக்கு நாரா யணவுப 

_தம்‌ யாமை, மதியினிற்‌ குறித்தி யாவர்‌ வணவங்கினுமவ்வ 
£க்கம்‌, துதிகெழு நினவே யென்று சொலுமுனைக்‌ குறித்து 
யேன்‌, விதியிற்செய்‌ வணக்கம்‌ வேறு$மேவுமோ விமல வாழ்வே 
ன்னும்‌ நாகைப்‌ புராணச்‌ செய்யுளானு மறிக. உபநமிடதமானது 
தீ தெய்வத்தைக்‌ குறித்து எவர்‌ வணங்கினும்‌ நினக்கே வந்து 
சரும்‌ என்று சொல்லும்‌. அவ்வாறிருக்க நின்னைச்‌ குறித்து 
ரன்‌ செய்யும்‌ வணக்கம்‌ வேறு தெய்வங்களைச்‌ சாராது என்பது 
ருதீது. தருமரனகரம்‌ ஆம்க.ரம்‌ - அறத்திற்கு உறையுள்‌ ஆயெ 
க. சினகரம்‌- கோயில்‌ உறையுள்‌. £ எம்மைப்‌ புர? வென்று 
தவரீரை வணங்க யாம்‌ எல்லாம்‌ எளிதிற்‌ பெறுவேம்‌ என்பது 
நத. 


'ண்ணியவை யெண்ணிய படிக்கடி யவர்க்கருளு 
மீசனருளா லருளுறா 
வீனசம யத்தொடக்‌ கெல்லா மொழித்தன 
மெனக்கைதட்‌ டுதலுமோவாத்‌ 


௪௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


திண்ணிய மலச்செருக்‌ கெல்லா மொழித்தனந்‌ 
தீர்ந்ததவ்‌ வாதையென்‌ அ 
செப்பிக்கை தட்டுதலு மிந்திரன்‌ மலர்க்கணான்‌ 
றேர்துழா யவன்வாழ்க்கையு 
நண்ணிய வெழுங்கருத்‌ அந்தவிர்க்‌ தனமென்று 
நாடிக்கை தட்டுதலுகேர்‌ 
நவிலகம்‌ பரமகுரு சாமியென்‌ றியாவரு 
நயக்கவவ தாரஞ்செய்தாய்‌ 
தண்ணிய மலர்க்கைத்‌ தலங்குவித்‌ தையவொரு 
சப்பாணி கொட்டியருளே 
சண்டமிழ்க்‌ குன்றையாங்‌ குன்றுதித்‌ தெழுபானு 
சப்பாணி கொட்டியருளே. ( 


(த-ரை) எண்ணிய யெண்ணியபடிக்கு-எண்ணிய எண்ன 
யாங்கு. ஈனசமயம்‌ - புன்சமயம்‌. இண்ணியமலம்‌ - உட 
றேன்றியதாய்‌ எளிதினிங்காத்‌ இட்பமுடைய மலம்‌. செருக்கு 
மயக்‌5ம்‌. அவ்வாதை - அத்துன்பம்‌. மலர்க்கணான்‌ - பிரமம்‌ 
அழாயவன்‌. - திருமால்‌. இர்திரன்‌ பிரமன்‌ திருமால்‌ ஆயெ இஃ 
பதவியை கண்ண வேண்டுமென்று எழுந்த எண்ணமும்‌ நீட்‌ 
னோம்‌ என்பது பொருள்‌. தட்டுதலும்‌ போல இருக்கின்ற; 
என்று கூற நீ கை கொட்டுக: ஈண்ணிய - செய்யிய வென்று. 
வாய்பாட்டு. ரேர்‌ ஈவிலக்சொட்டியருள்‌ என்று கூட்டுக. 


வேறு 


வம்பிட்‌ டொளிர்முலை மாதுமை காண 
மணிப்பொது ஈடனஞ்செய்‌ 
வார்முன மனநைந்‌ துருகட நிற்றன்‌ 
மதித்தவர்‌ முதனல்க 
நம்பிட்‌ டருமறை யோர்கை குவித்து 
நயந்து வியநங்துடனே 
நறுவிரை நல்கி யலங்கல்‌ புனைந்து 
நகும்பரி வட்டமெடுத்‌ 


சப்பாணிப்‌ பருவம்‌ ௪௭ 


தம்பிட்‌ டொளிர்சடை யவரே யிவரென்‌ 
றையமறத்‌ தெளியா 
யாத்திடு முன்னர்‌ நன்னர்‌ விபூதிய 
தள்ளுபு கொள்ளுகெனக்‌ 
கும்பிட்‌ டேற்ற திருக்கை குவித்துக்‌ 
கொட்டுக சப்பாணி 
கொற்றச்‌ சேவையர்‌ காவல நாவல 
சொட்டுக சப்பாணி (௬) 
(த-ரை.) வம்பு - கச்சு. உமையம்மையார்‌ காணுவது 
மருந்‌ நின்‌ வேகம்‌ பொருப்‌ பசுங்குடருடைக்‌ குழவியினது கோயுண்‌ 
மருந்தைச்‌ தாயுண்டாங்கு ஈடங்கண்டு பயனெய்தமாட்டாத 
ஆன்மாக்கள்‌ பொருட்டுத்‌ தாங்கண்டு அதனை அவர்க்கு உதவுமாறு 
என்று உண்மை நூல்‌ கூறும்‌. முனம்‌ - சக்றிஇயில்‌, மதித்தவர்‌ - 
மதித்து அவர்‌. ஈறுவிரை நல்கி அலங்கல்‌ புனைந்து நகும்‌ பரி 
வட்டஞ்‌ சாத்தியது - ஈடேசப்‌ பிரானுக்கணிந்த திருநீறும்‌ இரு 
மாலையும்‌ இருப்பரி வட்டமும்‌ அளித்தது ; இதனை, *உள்ளலார்பு.ர 
நீறெழக்கணை யொன்றுதொட்டுயர்‌ மன்றில்வாழ்‌, வள்ளலார்‌ இரு 
மாலையுஈ்‌ இரு நீறுமெய்ப்பரி வட்டமும்‌, எள்ளலாரல ரென்று 
சேவையர்‌ காவலர்ச்ை யிணிதளித்‌, தள்ளலார்வய னீடுதில்லையி 
லனைவருங்களி கொண்டபின்‌”? என்ற அவர்‌ புராணக்‌ கவி காண்க. 
உண்ட இடுத்தன்‌ மணத்தன்‌ முதற்பல 
வுன்னுபு நன்னயமா 
ருதீதம வென்றடை யாதுல ரெண்ண 
மொருங்கு தெரிந்தனையார்‌ 
தீண்ட லிலாமகம்‌ பூப்ப மலர்ச்கைத்‌ 
தலம்விரி யாதுகுவி 
கருமொர்‌ பழக்கமு னுள்ளதி யாங்கள்செய்‌ 
தவம்வறி தாங்கொல்லோ 
கண்டல்‌ செறிந்த கருங்கடல்‌ வண்ணன்‌ 
கலிகெழு பாற்கடன்மேற்‌ 
கண்டுயில்‌ வதுபொர வெண்சுதை தீற்திய 
காமரு மாளிகைமேற்‌ 


௪௮ சேக்கிழார்‌ பிள்ளை ததமிழ்‌ 


கொண்ட ௮றங்குங்‌ குன்றத்‌ தூரன்‌ 
கொட்டுக சப்பாணி 
கொற்றச்‌ சேவையர்‌ காவல நாவல 
கொட்டுக சப்பாணி, ( 
(துஃமை.) உண்டல்‌ உடுத்தல்‌ மணத்தல்‌ மும்‌ , 
உன்னுபு - உண்ணும்‌ அனனத்தையும்‌, உடுக்கும்‌ ஆடையை, 
மணத்திற்கு வேண்டிய பொருள்களையும்‌ ஆய பலவந்த. 
நினைத்து. பல - இவை முதலிய பல; வீடு முதலியவாம்‌. ட 
ஆதுலர்‌ - அடையும்‌ வறிஞர்‌. தண்டல்‌இலா - நீங்காத கைத்தூ 
விரிக்கும்‌ செயல்‌ இல்லை யென்பதனையும்‌, குவிதல்‌ அள்எ 
கொடுத்தலையும்‌ குறியாநிற்கும்‌. கண்டல்‌ - தாழை. கவி - ஓவு 
பொர - மான, ஒப்ப. காவலன்‌ - அரசன்‌. நாவலன்‌ - புல்‌ 
சுண்ணச்‌ சார்‌ இனாற்‌ தீற்றப்பட்ட மாளிகைமேற்‌ கருமேகம்‌ பு. 
திருப்பது பாற்கடலில்‌ உறங்கும்‌ திருமாலைப்போலத்‌ தோன்று 
என்பது ஈகர்ச்சிறப்பு. ஈன்னயம்‌ ஆர்‌ உத்தம - ஈற்பண்புபை 
உத்தமனே: 
படியிடை யொருபை திரவரு ணனைபுரி 
பாவல ரைந்திணையும்‌ ' 
பகுத்தொரு முப்பொரு ளோடும்‌ விரித்துப்‌ 
பயனா கத்தெய்வங்‌ 
கடி. தலில்‌ சினகர முள்ளன வோதக்‌ 
கற்பித்‌ தவநெஞ்சங்‌ 
கனியக்‌ கனியக்‌ கண்ணீர்‌ வாரக்‌ 
கவிபா டியவிறைவ 
வொடிவரி தாமிரு பன்னிரு கோட்டத்‌ 
அள்ளொரு கோட்டமலா 
தொருசோட்‌ டமுமுற வில்லாய்‌ ஈல்லா 
யுலவா வளமைப்பல்‌ 
குடிக ணெருங்காங்‌ குன்றத்‌ தூரன்‌ 
கொட்டுக சப்பாணி 
கொற்றச்‌ சேவையர்‌ காவல நாவல 


கொட்டுக சப்பாணி. ( 


சப்பாணிப்‌ பருவம்‌ ௪௯ 


(து - ரை.) படி - பூமி, பைதிரம்‌ - நாடு, ஐம்‌ தணை-குநிஞ்சி, 
முல்லை, பாலை, மருதம்‌, நெய்தல்‌ என்பன. . முப்பொறாள்‌-முதல்‌, 
கரு; உரிப்பொருள்கள்‌ ; இவற்றின்‌ விளக்கம்‌ முன்னர்க்‌ கூறியது 
சாண்க. உள்ளன ஓதக்‌ கற்பித்தல்‌ - சேக்கிழார்‌ பெருமானுக்கு 
முற்காலத்தவர்‌ தமது வருணனையில்‌ முப்பொருளும்‌ முறைப்பட 
விரித்தோதுவர்‌ எனினும்‌ தெய்வங்களையும்‌ இருத்‌ தளிகளையும்‌ 
ஒ.இனாரல்லர்‌. சேவையர்‌ காவலர்‌ இவற்றை யழகுபடச்‌ கூறிப்‌ 
பின்போதருவோர்‌ தம்மைப்‌ பின்பற்றும்படி கற்பித்தருளினர்‌ 
என்பது. இதன்‌ செய்தியெல்லாம்‌ திருத்தொண்டர்‌ புராணத்‌ அத்‌ 
திருக்குறிப்புத்‌ தொண்ட ஈாயனார்‌ புசாணத்துள்‌ தொண்டை 
நாட்டு வருணனையிற்‌ பரக்கக்‌ காணப்படுமென்க. இவர்‌. கவி 
தெய்வ மணங்‌ கமழும்‌ என்று சொல்லுவதற்கு இஸ்து ஓர்‌ ஏது 
வாகும்‌. கவிகள்‌ அன்பு மயமாயிருத்தலில்‌ ஓது தலையும்‌ கேட்டலை 
யும்‌ செய்வோருக்கு அன்பு முதிர்ர்து நெஞ்சங்‌ கணிர்து அதனைப்‌ 
தத மழித்த அர வரப்ப செய்யு! என்மையவாளும்‌! 
இருபன்னிரு கோட்டம்‌ - இருபத்து நான்கு கோட்டம்‌. அவை: 
புழற்கோட்டம்‌, புலியூர்க்‌ கோட்டம்‌, ஈக்காட்டுக்‌ கோட்டம்‌, மண 

ர்க்‌ கோட்டம்‌, செங்காட்டுக்‌ கோட்டம்‌, பையூர்க்‌ கோட்டம்‌, 
எயிற்கோட்டம்‌, தாமற்கோட்டம்‌, ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டம்‌, 
களத்கூர்ச்‌ கோட்டம்‌, செம்பூர்க கோட்டம்‌, ஆமூர்க்‌ கோட்டம்‌, 
ஈதர்க்‌ கோட்டம்‌, வெண்குன்‌ றம்‌, பலகுன்‌ றம்‌, இளங்காடு, காவி 
ர்‌, சறுகாரை, படுவூர்‌, கடிகை, சர்திரிகை, குன்றபத்திரக்‌ 
காட்டம்‌, வேங்கடம்‌, வேலூர்க்‌ கோட்டம்‌ என்பனவாம்‌. ஒரு 
கோட்ட மலாது - இவற்றுள்‌ ஒரு கோட்டமலாது; அஸ்தாவது 
நாயனார்‌ திருவவதரித்த குன்றத்தூமைக்‌ கொண்ட புலியூர்க்‌ 
கோட்டம்‌. இக்கோட்டத்துள்‌ குன்றத்தாரோடு பேறூர்‌, மாங்‌ 
காடு, பம்மல்‌, கோட்டூர்‌ என்பனவுமடங்கும்‌. கோட்டமுறல்‌ - 
கோணலைப்‌ பொருந்துதல்‌. இல்லாய்‌ ஈல்லாய்‌ - இல்லாதவரே 


5ல்‌ லவசே. 


நாடிய விரிநூல்‌ சொற்றிடு திறனா 


i னன்னூ லாசிரிய 
னகுபா சுரமுத அரைசெய்‌ தலினா 
னவிலுரை யாசிரிய 
னீடிய பரசம யக்குழி வீழ்ந்தவர்‌ 
நீப்பப்‌ போதனைசெய்‌ 
நிலையாற்‌ போத காசிரி யன்னிவை 
நிகழ்தொறு நிகழ்தோறு 
சே. பி.-4 


௫௦ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிம்‌ 


மாடிய ஞானத்‌ திறனுற லான்ஞா ' 
னாசிரி யனுநீயென்‌ 
ரேன்றோர்‌ பலரும்‌ புகழப்‌ படுபவ 
வூல மெலாஞ்சென்று 
கூடிய புகழ்சால்‌ குன்றத்‌ தூரன்‌ 
கொட்டுக சப்பாணி 
கொற்றச்‌ சேவையர்‌ காவல நாவல 


கொட்டுக சப்பாணி. (௯) 


(த-ரை.) விரிநாலாகிய திரத்தோண்டர்‌ புராணத்‌ செய்த 
வினால்‌ நூலாசிரியாகவும்‌, திநதான சம்பந்தழர்த்தி நாயனார்‌ 
பு. சாணத்துள்‌ அவர்‌ வைகையிலே எடிடும்‌ பொருட்டுப்‌ பாடிய 
(வாழ்கவந்தணர்‌? என்பன வா தியாயெ திருப்பாட்டுக்களுக்கு உரை 
கண்டு பாடியிருத்தலின்‌ உமையாசிரியராகவும்‌, பரசமயக்‌ குழியில்‌ 
வீழாமலும்‌, வீழ்ந்தவர்‌ ஏறுமாறும்‌ சைவசமயத்தின்‌ உண்மைகளை 
யாவர்க்கும்‌ விளங்க எடுத்துக்கூறி மனத்துட்‌ பதியுமாறும்‌ 
போதித்த கிரமத்தில்‌ டோதகாசிரியராசவும்‌, இவ்வாறு பலவிதத்‌ 
தானு முதலி உண்மை ஞானம்‌ பயப்பித்தலின்‌ ஞானாசிரியராக 
வும்‌ விளங்குகின்றாரென்பது இப்பாட்டின்‌ கருத்து. அலெம்‌- 
உலகம்‌. 


நிலவிய நாகே சுரரினி தமர்தலி 
னிகழ்சா கேசுரமாய்‌ 
நீன்மணி மாட நிலாவலி னிந்திர 
நீல பருப்பதமாய்க்‌ 
கலவிய செம்மணி மாடத்‌ தாலொளி 


னி 


காலச தனசிரியாய்க்‌ 
கருடப்‌ பச்சை யிலாலியா வோருங்‌ 
காண்மர கதமலையா 
யுலவிய வெண்சுதை தற்று மிலாலோல்‌ 
கொருகை லைக்கிரியா 
யுத்தம மார்பல வேஅவி னாலினு 
முரைதரு பற்பலவாய்க்‌ 


சப்பாணிப்‌ பருவம்‌ ௫௧ 


குலவிய வளமார்‌ குன்றத்‌ தூரன்‌ 
கொட்டுக சப்பாணி 
கொற்றச்‌ சேவையா காவல நாவல 


கொட்டுக சப்பாணி. (௧௦) 


(த-ரை.) நாசேசுரர்‌ இனிதமர்தல்‌ - சோழ நாட்டில்‌ 
சாவிரிக்குத்‌ தென்‌ கரையில்‌ ௨௯-வது தலமாய்த்‌ திருவிடைமரு 
தூநக்கு மேலேயுள்ள அ; இங்கு எழுர்தருளியிருக்கும்‌ இறைவன்‌ 
சேடன்‌ பூரித்த காரணத்தால்‌ நாகேசுரர்‌ எனப்‌ பெறுவார்‌. இவர்‌ 
சேக்கிழார்‌ பேநமானது ஆன்மார்த்த மூர்த்தி. இவ்வடையாள 
மாகத்‌ தமது குன்றத்தூரிலும்‌ திருக்கோயில்‌ மடவளாக முதலிய 
வமைத்துத்‌ திருநாகேச்சரமெனப்‌ பெயர்‌ வகுத்து நாகேச்சரப்‌ 
பெருமானையும்‌ பிரதிட்டை செய்து ரிபந்த முதலியன வமைக்தார்‌ 
என்பது புராணம்‌. நூலாசிரியர்‌ குன்றத்தூரைப்‌ பல சிவதலங்‌ 
கட்கும்‌ ஒவ்வொரு காரணம்பற்றி ஒப்புச்கூறுவான்‌ எடுத்துச்‌ 
கொண்டு நாகேச்ச.ரர்‌ எழுந்தருளி யிருத்தலின்‌ திருநாகேச்சாத்‌ 
இற்கும்‌, மீலரத்தினங்களாலும்‌, மாணிக்கங்களாலும்‌, மரகதங்‌ 
களாலும்‌ வெண்சுதை தீற்றியும்‌ அமைக்கப்பட்ட மாளிகைகளைக்‌ 
கொண்டிருத்தலால்‌ முறையே தஇிருவிர்‌திர நீலப்பருப்பதத்‌ இற்கும்‌, 
இரத்தினகிரி யென்னும்‌ தஇிருவாட்போக்கிக்கும்‌, மரகதமலை 
யென்னும்‌ இருவீங்கோய்‌ மலைக்கும்‌ இருச்சைலாயச்‌ இற்கும்‌ ஒப்புச்‌ 
கூறினாரென்க. கருடப்பச்சை இலால்‌ - கருடப்பச்சை இரத்தினம்‌ 
பதித்தமாளிகை யிருப்பதால்‌. வெண்சுதை தோற்றும்‌ இலால்‌ - 
வெள்ளிய சண்ணச்சார்து பூசிய மாளிகை யிருப்பதால்‌. இல்லால்‌ 
என்பது இலால்‌ எனத்‌ தொகுத்தல்‌ விகாரமாயிற்று. 


௫. முத்தப்‌ பருவம்‌ 
[இஃது பதினொன்றாம்‌ மாதத்தில்‌ நிகழ்வது. முத்தம்‌ - வாய்‌, 
முத்தம்‌.] 
திருப்பஞ்‌ சாதி மறையுணர்மட்‌ 
டேவ ராதி நால்வர்களுஞ்‌ 
செறிந்த மற்றை மூவர்களுந்‌ 
தீரா விருவல்‌ வினை த்தொடர்பா 
இருப்பஞ்‌ சாரும்‌ பிறந்தைமரீஇ 
யுறமேற்‌ போயும்‌ 8ழிழிந்து 
முழற லாய பெருந்தாக 
மொருங்கு மாய்த்தின்‌ பொருங்கடைய 
விருப்பஞ்‌ சாரு மெய்யடியார்‌ 
மிக்க தொகையா ரொன்பதின்மர்‌ 
மேய தனியா ரறுபதின்மா்‌ 
மேலு மூவர்‌ சரித்திரமாங்‌ 
கருப்பஞ்‌ சாறு பொழிமதுமங்‌ 
கனிவாய்‌ முத்தந்‌ தருகவே 
கனகக்‌ குன்றை யனகசெழுங்‌ 
கனிவாய்‌ முத்தர்‌ தருகவே. (௧) 
(த - ரை.) பஞ்சாதி - காண்டம்‌, அருவாகம்‌ கதம்‌ 
முதலியன போன்ற வேதத்தின்‌ ஒருஅப்பு. மறை ம்‌ வேசம்‌; 
இலைமறை காய்போல்‌ அரியபெரிய _ விடயங்களை மறைத்து 
வைத்துக்கொண்டிருப்ப அ. மட்டேவர்‌ : மண்‌ 4 தேவர்‌ - தரைத்‌ 
தேவர்‌, பூசுரர்‌ என்னும ௮£தணா. இவரா தி நால்வர்‌ - நான்கு 
முதல்‌ வருணத்தவர்‌ : மறையோர்‌, மன்னா, வணிகர்‌, வேளாளர்‌ 
என்பவர்‌. மற்றை மூவா - அதுலோமராகிய கலப்புச்சா இயர்‌ : 
நுலோமன்‌, பிரதிலோமன, அத ராளன்‌ என்பவர்‌, இரா - 
எளிதினிங்காத. இருவல்வினை தீ தொடர்பு - அறம்‌ பாவ 
னும்‌ அருகம்கயிறு, இருவினைப்பா ச ம. . உருப்பம்‌ .. 
பிறந்தை - பிறப்பு. மேற்போயுங்‌ £ழிழிருக்தும்‌ உழறல்‌ 
யோனிகளிலும்‌ தாழ்ந்த யோனிகளிலும்‌ மாறி மாறிப்‌ 


ம்‌ என்‌ 
வெம்மை, 
- உயர்ந்த 
பிறத்தல்‌, 


முத்தப்‌ பருவம்‌ ௫௩ 


ன்பு - இன்பம்‌. மெய்யடியார்‌ - உண்மையடியார்‌. தொகையார்‌ 
ல்லைவாழர்தணர்‌ முதலிய வல்‌ _ ஒன்பதின்மர்‌. 
சனியார்‌ - 'இருநீலசண்டர்‌ முதலிய அறுபத்துமூவர்‌. .இவ்வடியார 
யாவரும்‌ கட்டு நீங்கி வீடுபெற விருப்பஞ்சார்ஈ தவர்‌ எனபது, 
எண்ணிற்‌ பொலிபல்‌ புலவர்குழா தீ 
தெய்தி நும்மோ டியாமொருவே 
மென்று கூறி யெம்பெருமா 
னிருந்தாய்‌ தருஈன்‌ னயமுடைத்தாய்‌ 
மண்ணிற்‌ பொலிபு கயிலாய 
வரைக்க ணிவர்ந்தம்‌ மாதேவன்‌ 
வடிகா தகம்புக்‌ குள்ளுருக்கும்‌ 
வளமை யுடைத்தாய்‌ வளத்தருவாழ்‌ 
விண்ணிற்‌ பொலிவார்‌ களும்வியப்ப 
வெள்ளென்‌ பழத்திற்‌ குயிரருளி 
வெங்க ராக்கொண்‌ டதுமீட்கு 
மிக்க விறலிற்‌ முயெங்கள்‌ 
கண்ணிற்‌ பொலிசெர்‌ தமிழ்மணக்குங்‌ 
கனிவாய்‌ முத்தர்‌ தருகவே 
கனகக்‌ குன்றை யனகசெமழுங்‌ 
கனிவாய்‌ முத்தர்‌ தருகவே. (௨) 
(த - ரை.) ஈன்னயம்‌ - சொன்னயம்‌, பொருணயம்‌ லி 
பலஈயங்கள்‌. பொலிபு - பொலிந்து, ப்பான தி வினவ. 
பொலிபு இருந்தாய்‌ எனக்‌ கூட்டுக. இவர்ந்து - ஏறி, வளத்தரு - 
வேண்டிய வளங்களையெல்லாம்‌ அளிக்கும்‌ கற்பகம்‌. வெள்என்பு 
அழத்திற்கு - உயிர்நீங்ிய வெள்ளிய என்பிற்கும்‌ அழத்திற்கும்‌. 
அழம்‌ - பிணம்‌. வெண்மை தசைச்கழிவினால்‌ உண்டாவது. 
என்பிற்கு உயிரருளியது - என்பைப்‌ பெண்ணாக்யெது; இது 
பூம்பாவையின்‌ செய்தி. பிணத்திற்கு உயிரருளிய த, அ௮.ரவினால்‌ 
மாண்ட அப்பூதியடிகள்‌ மைந்தனை உயிர்ப்பித்த செய்தி. வெங்கரா- 
கொடிய முதலை. மீட்டது - தருவித்தது. இது முதலையுண்ட 
பாலனை யழைத்த செய்தி. கண்ணிற்பொலி - கண்ணினும்‌ பாது 
காக்கும்படி பொலியும்‌ என்க. மேலேகூதிய இலக்கணங்கள்‌ 
ஒருங்குவாய்த்த செர்தமிழ்‌. மணத்தல்‌ - தமது கவி முழுவ தும்‌ 


௫௪ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


திருரெறித்‌ தமிழ்வேத மணங்கமழ்வது. விண்ணிற்‌ பொலிவ 
களும்‌ - தேவர்களும்‌. 
சொல்லும்‌ பொருளு நனிசிறப்பச்‌ 
சுருங்கச்‌ சொல்லன்‌ முதலாய 
தோட்டி யமைய வமங்கலமாஞ்‌ 
சொற்கள்‌ புணரா தறக்களைந்து 
வெல்லுர்‌ தகைய முரண்காட்டி 
விலக்கு விலக விதிதழுவி 
விரும்பு மூல விலக்கியமே 
வேரு காதென்‌ அுலகேத்த 
அல்லும்‌ பகலு மம்பலவ 
சருடற்‌ காய வரும்பணிசெய்‌ 
தருள்பெற்‌ அய்ந்த வடியார்‌ த 
மருமை பெருமை பாராட்டிக்‌ 
கல்லும்‌ கரையக்‌ கவிபாடும்‌ 
கனிவாய்‌ முத்தர்‌ தருகவே 
கனகக்‌ குன்றை யனகசெமுங்‌ 
கனிவாய்‌ முத்தர்‌ தருகவே. (௩) 
(க - ரை.) தோட்டி - அழகு. அறக்களை தல்‌ - முற்றக்களை 
தல்‌. முரண்‌ - வலிமை. வெல்லும்முரண்‌ - சொல்வளம்‌, பொருள்‌ 
வளம்‌ பொருந்தச்‌ சுருங்கச்சொல்லல்‌ முதலிய அழகுவாய்ர்‌ ௮, 
அமங்கலச்‌ சொற்பொருந்தா அ முற்றும்‌ மங்கலமாயமைர்‌ து ஏனைய 
நூல்கள்‌ எவையும்‌ தன்னை நிகர்க்குமாறின்றி வென்று மேம்படும்‌ 
வன்மை. விலக்கு - தீவிர்வன. விதி - விதித்துத்தழுவுவன. 
விலக்கு விலகவும்‌ விதி தழுவவும்‌ எனக கூட்டுக, அருடற்குஆய- 
அருள்புரிதற்கு ஏதுவாய. கல்லும்‌ - உம்மை அருமை சாட்டு 
இன்று. 
எண்ணி யிதுசெய்‌ திடினிதனா 
லெய்தப்‌ படுவ திஃதெய்தா 
திரியப்‌ படுவ திஃதுண்மை 
யெய்தப்‌ படலாற்‌ பயனின்றே 


முத்தப்‌ பருவம்‌ ௫௫ 


தண்ணி யவதை மறந்தொழிக 
நள்ளார்‌ முனைமே லிப்பொழுது 
நயந்து படர்ந்து பொருவமே 
னமதே யாகு ஈகுவாகை 
தண்ணி மயம்போற்‌ புகழ்ப்போர்வை 
தாங்கற்‌ காய கருமமிது 
தப்பா தாற்றப்‌ பொருள்வருவாய்‌ 
தவா அண்‌ டாமென்‌ றிவைமுதலார்ங்‌: 
கண்ணி வளவற்‌ குரைத்தருள்செய்‌ 
கனிவாய்‌ முத்தர்‌ தருகவே 
கனகக்‌ குன்றை யனகசெழுங்‌ 


கனிவாய்‌ முத்தர்‌ தருகவே. (5) 


(த- ரை.) எண்ணி - நன்காசாய்ந்து .இது செய்தால்‌ இஃது: 
அரும்‌ இஃது ஆகாது என எண்ணிச்‌ செய்யவேண்டுமென்ப த ; 
எய்தாது இரியப்படுவ ௫அ-அடையாமல்‌ நீங்கப்படுவ து ; அடைத்தும்‌ 
பயனுறுவ இல்லையேல்‌ அதனைமறத்தல்‌ வேண்டுமென்பது. ஈண்‌ 
ணிய அதை-நினைத்த செய்கையை. கயக்து - விரும்பி. ஈள்ளார்‌ - 
பகைவர்‌. முனை - போர்‌. பொருவமேல்‌ - போர்‌ செய்வோமாயின்‌ . 
நகுவாகை ஈமதேயாகும்‌ - விளங்கும்‌ வெற்றி ஈம்முடையதேயாகும்‌ 
பகைவரை இப்போதுசென்று பொருதால்‌ வெற்றி ஈமதாகு 
மென்பது. மாசற்ற புகழெய்தற்காய காரியமிதுவென்பது$5 
தாங்கற்குஆய - தாங்குவதற்குத்‌ தகுதியாயெ; இதனைசத்தவரறாது 
செய்யின்‌ - நிச்சயம்‌ பொருள்‌ வரும்‌ என்பது முதலிய சிறந்த 
மட்திரங்களைத்‌ தம தரசராகிய சோழற்கு உரைத்தார்‌ என்பது 
கருத்தாக்கொள்க. இவை யாவும்‌ உத்தம வமைச்சர்‌ செயலாகும்‌; 
இந்நியமங்களை யெல்லாம்‌ திருவள்ளுவர்‌ திருக்குறளிற் பொருட்‌ 
பாலில்‌ அமைச்சியலிற்‌ காண்க. ஆர்ங்கண்ணி வளவற்கு - ஆத்தி 


மாலை புனைந்த சோழனுக்கு. 


நிலஞ்சார்‌ தெய்வக்‌ கற்பகமே 
நிமல ஞான வாரிதியே 
நீடுஞ்‌ சைவப்‌ பெருவாழ்வே 
நிலவா நின்ற குணக்குன்றே 


௫௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வலஞ்சார்‌ பெருகா வலரேறே 
மாறா வருட்சி்‌ தாமணியே 
மதிப்பார்‌ மதியு ளெழுஞ்சுடரே 
வாழ்த்து வார்தம்‌ பெரும்பேறே 
புலஞ்சார்‌ பத்தி விளைகிலமே 
போக்கு வரவில்‌ பூரணமே 
புந்திக்‌ சனிக்குஞ்‌ சுவையமுதே 
போற்றி யினிமே லொருதாயர்‌ 
கலஞ்சார்‌ முலைப்பா லருந்தா:த 
கனிவாய்‌ முத்தர்‌ தருகவே 
கனகக்‌ குன்றை யனகசெருங்‌ 


கனிவாய்‌ முத்தந்‌ தருகவே. 


(௫) 


(த - ரை.) நிமலஞானம்‌ - புசைதிர்ர்த சிவஞானம்‌. வாரிதி. 
கடல்‌. நீடதல்‌-என்‌ அங்‌ கெடாது ஒருபடித்தாய்‌ நிகழ்வது. நிலவா 
நின்ற - நிலைத்திருக்னெ்‌ ற; இதனை *இயல்பென்றுச்‌ இரியாதாக! 
என்னும்‌ பெரியார்‌ வாக்கிற்காண்க. பெரு ஈாவலரேறு - பெரு 
நாவலருட்‌ சிங்கம்போன்‌ றவர்‌. சர்‌ தாமணி - நினைத்த யாவையும்‌ 
தரும்‌ ஒருதெய்வ மணி, பத்தி - அன்பு பூரணம்‌ - நிறைவு, 
இனிமேலொரு தாயர்‌ கலம்‌ சார்‌ முலைப்பாலருந்தாமை - மீண்டும்‌ 


பிறவாமை. கலம்‌ சார்‌ - பூண்‌ அணிந்த. 


வேறு 


தூலாற தேர்ந்தவ ருஞற்றுமக்‌ குண்டங்க 
ணோக்கியழல்‌ பாயமேய 
தவல்புலவ ௬,தரகுண்‌ டத்திற்‌ சருப்பாய 
நோன்மைசான்‌ மேகமெல்லாஞ்‌ 
சாலாறு பாயவலை யெறியுததி பாயத்‌ 
தவாதருவி வரைகள்பாயத்‌ 
தையலார்‌ குரிசிலார்‌ மேற்சம்ப ராரிபொழி 
சரமெலாம்‌ பாயமலரிற்‌ 


முத்தப்‌ பருவம்‌ 


தாலாறு பாயவம்‌ மலர்மதுப்‌ பாயக்‌ 
கமழ்ந்தபட்‌ டத்தினின்‌ அங்‌ 
கற்பங்‌ கழுத்தொடிய வாளை பா யப்பொய்கை 
கருமேதி பாயமிக்குப்‌ 
பாலாறு காலானு பாய்தொண்டை நன்னாட 
பவளவாய்‌ முத்தமருளே 
பரவு ரலகெலாம்‌ விரவுசே வையர்பிரான்‌ 
பவளவாய்‌ முத்தமருளே. த (௬) 


(த-ரை.) தூலாறு தேர்ந்து உஞற்றல்‌ என்பது; ஆறு - 
ஒழுங்கு, ஒழுக்கம்‌ எனக்கொண்டு நூல்கள்‌ கூறும்‌ ரெமமறிர்‌து 
செய்தல்‌ என்றும்‌, இறென்பதை ஆறென்னும்‌ எண்ணாச்சொண்டு 
வேதாங்கங்கள்‌ ஆறினையும்‌ தேர்ச்‌ துசெய்தல்‌ என்றும்‌ கொள்ளக்‌ 
இடக்கன்றது ; உஞற்றுதல்‌ - செய்தல்‌. குண்டம்‌ - ஓமக்குழி. 
புலவர்‌ - தேவர்‌. உதரம்‌ - வயிறு, உதரகுண்டம்‌ - உதரமாயெ 
குண்டம்‌. சர - தேவருணவு, யாகத்திற்கொடுப்பது. மேகமெல்‌ 
லாம்‌ பாய அலையெறி உததி பாய என்க. உததி- கடல்‌. சம்பராரி- 
மாரவேள்‌ ; சம்பானை அரித்தவன்‌. சம்பரன்‌ - ஓர்‌ அசுமன்‌. 
காலா று - ஆறுகால்களையுடைய வண்டு. பட்டம்‌ - குளம்‌. கற்பம்‌ - 
கற்பகம்‌. கருமேதி : பண்புத்தொகை. மேதி - எருமை. பாலாறு- 
விட்டது காமதேனு, ஈர்திமலையிற்‌ பொழிந்த பால்‌ ஈதியாத 
லின்‌ இப்பெயர்த்தாயிற்று. காலாறு - வாய்க்கால்வழி. ஆறு-வழி. 
பாய என்ற செயவென்னெச்சங்கள்‌ காரணகாரியப்‌ பொருட்டாய்‌ 
நின்றன. பாலாறு வாய்க்கால்‌ வழியோடி நிலங்களிற்‌ பாய்ந்து 
வளம்பெருகு வதே கா.ரணம்‌.ஆம்‌. 


மேயபல வாரியர்‌ குழாத்தினுட்‌ பூரியர்‌ 
விராயதென வாயதூாய 
வெள்ளோதி மக்குழா நிலைகுலைய மேதிகால்‌ 
விசைத்தெழிஇப்‌ பாயவாங்க 
ைவெடி வாளையேர்‌ பருலொங்கலிமோ த 
வதினுதிர்‌ பழத்தின்வெருவி 
யம்மேதி கரையேற வதுகண்ட வவ்வாளை 
யாயவா லாமைதீரத்‌ 


௫௮ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


தரயநெடு வானீர்‌ தனைந்தாடி மீளிற்‌ 
றொடக்குநீங்‌ காமையெண்ணிச்‌ 
சோதிமதி மண்டலம்‌ ண்டமுத தாரையொடு 
தனையக்‌ கிழக்கிறங்கும்‌ 
பாயதட மலியு்‌ திருத்தொண்டை ஈன்னாட 
பவளவாய்‌ முத்தமருளே 
பரவு௪ ருலகெலாம்‌ விரவுசே வையர்பிரான்‌ 
பவளவாய்‌ முத்தமருளே. (௭) 
(த - ரை.) ஆரியர்‌ - மேலோர்‌. குழாம்‌ - கூட்டம்‌, பூரியர்‌. 
தீழோர்‌. ஓதிமம்‌ - அன்னம்‌. மேதி - எருமை. கால்விசைர்‌ 
தெழீஇ - கம்‌ எழுக்து. வெடிவாளை - அச்சமுற்ற வாளை, 
ஏர்பு - எழுந்‌ து. அருகு - அண்மையில்‌ உள்ள. இலாங்கலி-தெகங்கு, 
வாலாமை - அசுத்தம்‌. அத தேங்காயின்‌ மோதிய அழுக்கு, 
மதிமண்டலம்‌-ச:* திரமண்டலம்‌. பண்டு - கிழித்த. 
மிக்குவரு வெள்ளக்‌ தெதிர்ந்தேறு பருவரால்‌ 
வேகத்‌ அருண்டுடபோதும்‌ 
வேழத்தை முட்டுபு வெகுண்டு வெடிகொண்டுதாய்‌ 
விண்ணம்‌ அளை ததுவிரைவிற்‌ 
புக்குமகிழ்‌ மழவிளங்‌ கன்றது தெறித்தெமிஇப்‌ 
போயதெம்‌ கென்‌ நாடும்‌ 
புந்திப்‌ பெருங்காம தேனுவின்‌ மடிதீதலப்‌ 
பொம்மல்குமை வெய்தமுட்டத்‌ 
திக்குகிக ழப்பசுப்‌ பொழிகின்ற பால்வரால்‌ 
செய்த புழையூடிறங்கித்‌ 
திரைகரை யெறிக்துவரு குடிஞைக்கு முன்புதான்‌ 
செய்தபெய ரைப்புஅக்கும்‌ 
பக்குறவி லருவளம்‌ படுதொண்டை நன்னாட 
பவளவாய்‌ முத தமருளே 
பரவு ருலகெலாம்‌ விரவுசே வையர்‌ பிரான்‌ 
பவளவாய்‌ முத்தமருளே. 


(2). 


முத்தப்‌ பருவம்‌ ௫௯ 


ட லேழம்‌ - யானை. வெடிகொண்டு - தள்ளி. தாய்‌- 
fo : ந - ஆகாயம்‌ ; அம்‌ : சாரியை. காமதேனு- 
ல்‌. ம்பியது நல்கும்‌ தெய்வப்பசு. பொம்மல்‌ - பொருமல்‌ ; இத 
எனின்‌ சுரப்பினாய த. புழை - அளை; இது விண்ணைத்‌ ற்கு 
ன்வரால்‌ சென்றதுளை. குடிஞை - ஆஅ: ஈண்டு பாலாறு, முன்பு 
கான்‌ செய்தது - ஈந்திமலையில்‌ முன்பு தான பொழித்தபால்‌ தடிப்‌ 
பாலாறு எனப்‌ பெயர்பெறச்‌ செய்தது. புதுக்குதல்‌-புதப்பித்தல்‌. 
பக்கு ஈவில்‌ - பகுத்‌ இச்‌ சொல்லப்படும்‌. அருவளம்படு - அருமை 
யான வளம்‌ பொருந்திய: வரால்‌ காமதேனுவின்‌ மடித்தலதஅ 
முட்டப்‌ பால்‌ விண்ணிலிருந்து வழிக்து பாலாற்றிற்‌ பாயாது. 
பெயரைப்‌ புதுக்கும்‌ எனச்‌ காண்க. 
வீங்குகரு மேதிபிணர்‌ படுதட மருப்பினால்‌ 
விடுபடாக்‌ கடுவேலிவாய்‌ 
விடநீக்கி யுட்புகூஉ மென்கரும்‌ பினை மென்று 
மென்‌ அதின்‌ நிடவ ழிதரா 
வாங்குகிகழ்‌ சாறப்‌ படப்பையை கிரப்பிமே 
லரம்பையர்‌ தடவை மோதி 
யாரறாகி நெற்போ ரடங்கச்‌ சுமந்துசென்‌ 
றலையாழி யிற்க லந்து 
தேக்குதிடர்‌ செய்தவரு மாற்றியர்‌ தமிழ்லாய்ச்‌ 
செறிந்துவர லாலினி மையாய்த்‌ 
திகழ்கின்ற தென்றெண்ணி யாடுநர்க ளுண்டுமகிழ்‌ 
தேங்கவெர்‌ நாளுஞ்செயும்‌ 
பாங்குபடு செல்வமென்‌ பாற்றொண்டை ஈன்னாட 
பவளவாய்‌ முத்த மருளே 
பரவுசீ ருலகெலாம்‌ விரவுசே வையர்பிரான்‌ 
பவளவாய்‌ முத்த மருளே, (௯) 


(த - ரை.) பிணர்‌-சருச்சரை; இ அ எண்வகையூ நினொன்‌ அ, 
ஒப்புர வின்மை. எண்வகையூ று :--வெம்மை, தண்மை, மென்மை, 
வன்மை, திண்மை, ரொய்மை, சீர்மை, சருச்சமை. இவையே 
தொடப்படும்‌ பொருட்குளவாய எண்குணம்‌. வாய்விட - வழிவிட, 
திறக்க. புகூஉ - புகுந்து, அழைர்‌ த. வழிதரா - வழிந்து. சாறு- 
கருப்பஞ்சாறு, படப்பை - சோலை. அ.ரம்பையச்‌ துடவை-அழூய 


௬௦ சேக்கிழார்‌ பிள்ளை த்தமிம்‌ 


வாழைத்தோட்டம்‌. ஆழி - கடல்‌, அழமுடையது, உல 
வட்டமாகச்‌ குழ்வது என்றுமாம்‌. இடர்‌ - மேடு, உவரும்‌ மாற்றி, 
'உப்புத்‌ தன்மையும்‌ ஒழித்‌ து; உம்மை: இறந்தது தழீஇய... தமி; 
இனிமை. தேக்க - பெருக. மென்பால்‌ - மருதம்‌. எரு 
மென்றுதின்ற கரும்பின்‌ வழிந்த சாறெல்லாம்‌ ஆறா மோதி 
சென்று கடலிற்‌ கலந்து உவர்நீக்கிக்‌ கடலினீ ராடுவார்‌ அர்நீலு 
யுண்டு இனிப்புச்சண்டு மகிழும்படி செய்யும்‌ மரு தரிலங்களையுடை, 
தொண்டைராடு என வளம்‌ காண்க, 
நீளைநேர்‌ மாதரொடு காளைநேர்‌ மைந்தர்க 
ணெருக்கிவிளை யாடுபாலி 
நெடுவெள்ள முவராழி யுட்புகவ னார்குமீஇ 
நிறைமலர்கொய்‌ பொழில்வாவிவாய்‌: 
வாளைதா யெழவிடபம்‌ வைகுதேத்‌ தடை€ற 
மடையுடைக்‌ தென்னவழியு 
மதுவெள்ள மும்புகக்‌ களமர்கள்‌ கருப்பாலை 
வழிசாற்று வெள்ளமுமெழீஇ 
யாளைமோ அம்படி புகக்கண்ட வறிஞரே 
மாழியு மிதன்கணாய 
வான்றதண்‌ ணறிவினா ராயினென்‌ மோ தவமை 
யாப்பெரு வளங்குலாவும்‌ 
பாகாவாய்‌ கந்திமென்‌ பாற்றொண்டை நன்னாட 
பவளவாய்‌ முத்தமருளே 
பரவுசீ ருலகெலாம்‌ விரவுசே வையர்டிரான்‌ 
பவளவாய்‌ முத்தமருளே. (௧௦) 
(த - ரை.) நீளை - நீளா தேவி; இவர்‌ விட்டுணுவின்‌ மனைவி 
யருள்‌ ஒருவர்‌. விடபம்‌ - கொம்பு. தேத்தடை .. 
ஏழாழி ந வத்தக்‌ அவை உவர்‌ நீர்‌, ஈன்னீர்‌ 
கெய்‌, கருப்பஞ்சாறு, தேன்‌ என்பன. அண்ணறிவி 
அண்ணிய அறிவுகொடு ஆராய்ந்தால்‌. கந்தி திவினாராயின்‌ 


ட்‌ ப * கமுகு. களமர்கள்‌- 
உழவர்கள்‌. கரும்பு 4 ஆலை - கருப்பாலை ; கரும்புகளை வைக்கும்‌ 
பொஜிகள்‌. 


தேன்‌ அடை. 
பால்‌, தயிர்‌, 


க. வாரானைப்‌ பருவம்‌ 


[இது பன்னிரண்டா மாதத்திற்ளெத்துவது. வா.ரானை - 
வருகை. ஆனை : தொழிற்பெயர்‌ விகுதி. 
மண்டல மதிக்குமணி யாத்தவுச்‌ சிப்பூவும்‌ 
வண்பட்ட முஞ்சுட்டியும்‌ 
வாகுவல யமுமதா ணியுமுதய வெயில்செய 
மகத்துவத்‌ தொண்டர்சர்த்தி 
விண்டல மதிக்கவெழு செய்யவாய்ப்‌ புகழெழுதல்‌ 
விழையவெழு குறுமுறுவலும்‌ 
வெண்ணீறு முத்தமா லிகையுமிள நிலவுசெய 
| வெய்யே மனததடத்‌.துந்‌ 
தண்டலமை யாதலர்‌ சரோருகப்‌ பதமேற்‌ 
சதங்கையுந்‌ தண்டையுமொளி 
தவாஜெகிழி யும்படீஇக்‌ கலகல விரட்டவுயர்‌ 
சைவகிலை யெங்குகிகழக்‌ 
கொண்டலமர்‌ கொடைகொண்ட கரதலச்‌ சேவையார்‌ 
குலசிகா மணிவருகவே 


கொன்றைச்‌ சடாடவியர்‌ மன்றைப்‌ ப.ராவியெழு 


| 


குன்றைப்‌ பிரான்‌ வருகவே. (௧) 


(த - ரை.) மண்டலம்‌ மதிக்கும்‌-நிலவுலகத்தா.ரால்‌ மதிக்கப்‌ 
படுகின்ற, யாத்த - பதித்த. , உச்சிப்பூ - உச்சியின்‌ முடிக்கப்படும்‌ 
பூப்போன்ற ஓரணி. பட்டம்‌, சுட்டி, வாகுவலயம்‌, மதாணி இவை 
முறையே நெற்றி, மேனெற்றி, தோள்‌, மார்பு இவற்றினணியும்‌ 
அணிகள்‌. குறுமுறுவல்‌ - புன்னகை. விண்டலம்‌ - மேலுலகம்‌ 
லெய்யேம்‌-விருப்பமுடையோம்‌. மனத்தடம்‌ - உள்ளமாயெவாவி. 
தண்டல்‌ அமையா அ - நீங்காமல்‌. சரோருகம்‌-தாமமை. சதங்கை, 
தண்டை, ஞெகிழி இவை காலணிகள்‌ ; கெகிழி ன்‌ சிலம்பு ; 
இரட்டுதல்‌ -சத்தித்தல்‌. கொண்டல்‌ அமர்‌ - கைம்மாறு கருதாத 
மேகமும்‌ விரும்பும்‌. அமர்தல்‌ - விரும்பல்‌. சடாடவியர்‌ - சடைக்‌ 
காடு உடையவர்‌. 


௬௨ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


நிலவுவிரி மதியுமொண்‌ பனியுமுவ வாவெனினு 
நெஞ்சமெப்‌ பொழு நெக்கு 
ரெக்குருகு வார்மதியு மத்தகையர்‌ கட்பனியு 
கேசேயு வத்தல்செய்வ 
கலவுசெம்‌ மையுமணமு முடைமைக்‌ கிணங்கவெவர்‌ 
கடையினவை யுள்ளவேனுங்‌ 
காமுஅவ வளிவிரா வுறமலர்வ வாயகோ 
கனகநறு மலரிரண்டு 
முலவுதலி லன்புசெறி யுக்தலைப்‌ பெயராமை 
யுள்ளவே னும்பெயர்த்தே 
யுவகையெங்‌ கட்குவர மறுசமை யருக்கெலா 
முட்குவர முறுவலித்‌ துக்‌ 
குலவுபுக மேபோர்வை யாக்கொண்ட சேவையார்‌ 
குலசிகா மணிவருகவே 
கொன்றைச்‌ சடாடவியர்‌ மன்றைப்‌ ப.ராவியெழு 


குன்றைப்‌ பி.ரான்வருகவே. (௨) 


(கு - ரை.) சிலவுவிரிம௫-ரிலாக்காலும்‌ சர்‌ திரன்‌. ஒண்பனி- 
ஒட்பமாகிய பனி. உவவா எனினும்‌ - இவைகளை விரும்புதல்‌ 
இல்லையெனினும்‌. உருகுவார்மதி-உருகுதலைச்செய்வா ர த அறிவு. 
கட்பனி - சண்பெய்யும்பனி, கண்ணீ. உவத்தல்‌ செய்வ 
வன. செம்மை - சிவப்பு, செவ்விதாய ரோமை, 
பொருந்த. எவர்‌ கடையின்‌ - எத்தகையரிடச் தும்‌. 
அச்செம்மையும்‌ மணமும்‌. அளி - வண்டுகள்‌, 
சொல்லும்போ அ கருணா, மலர்‌ இண்டு அன்த்த அழ 
ராமை - நீங்காமை. கோகனக ஈறுமலரிரண்டு என்‌ ட்‌ 
இரண்டையும்‌ குறிப்பால்‌ உணர்த்தியது. மதியையும்‌ 5...” 
விரும்பா எனினும்‌, உருகுவார்‌ மதியையும்‌ அவர்‌ ரட்ட யயும 
விரும்புவன; எவரிடத்‌.இில்‌ அவையிருப்பினும்‌ சாமுறுவ ட 
வற மலரவ என்று இயற்கைத்‌ தாமரைப்‌ பூவிற்கும்‌ இ வ.ரா 
உள்ள வேறுபாடு காட்டப்பட்டது. உலவுதல்‌இல்‌ _ தல்வார்‌ 
இல்லாத. அன்பு செறியும்‌ தலைப்பெயராமை உள்ளே கடுதல 
அன்பு நிறைர்த இடத்தைவிட்டுப்‌ பெயராமல்‌ இருப்பன வனும- 


லும்‌, மறுசமயம - ஈண்டுப்‌ புறப்புறமும்‌ புறமுமாய சயம்‌. 


-விரும்பு 
இணங்க - 

அவை - 
பாதத்திற்குச்‌ 


வாரானைப்‌ பருவம்‌ ௬௩ 


உட்கு-காணம்‌, அச்சமுமாம்‌. எங்கட்கு உவகைவர மறுசமயருக்கு 
உட்குவரப்‌ பெயராமல்‌ இருப்பன வென்றாலும்‌ அவற்றைப்‌ 
பெயர்த்து வருக என்று கூட்டிக்கொள்க. 
நீடுமின்‌ பரிவையர்‌ புணர்ப்பென்ம ரும்மைந்து 
நிகழ்கந்த முங்கெடுதலே 
நிலவுமின்‌ பென்மருங்‌ குணமூன்‌ அறு மொழிதலே 
நிரம்பலு௮ மின்பென்மரு 
| . ன ்‌ 
நாடுமின்‌ பிருவினைக்‌ கேடென்ம ரும்மல 
நஜித்தலே யின்பென்மரு 
நவில்விக்கி ரகநித்த மின்பென்ம ருந்தோன் னு 
ஞானமே யின்பென்மரும்‌ 
பாடுமின்‌ புயிர்கெடுத லென்மரும்‌ பகுதிமேற்‌ 
கெடுதலே யின்பென்மரும்‌ 
படுசித்தி யின்பென்ம ரும்பிறரும்‌ வாதம்‌ 
படர்க்துவரு திறனறவளங்‌ 
கூடுசெர்‌ தமிழருமை யறிபெருஞ்‌ சேவையார்‌ 
குலசிகா மணிவருகவே 
கொன்றைச்‌ சடாடவியர்‌ மன்றைப்‌ பராவியெழு 
த குன்றைப்‌ பிரான்வருகவே. (௩) 
(த - ரை.) நீடும்‌ இன்பு- பேரின்பம்‌, முத்தி. அரிவையர்‌ - 
பெண்கள்‌. புணர்ச்சி - கூட்டுறவு, புணர்தல்‌. என்மரும்‌ - 
என்று சொல்வாரும்‌. ஐந்தநிகழ்‌ கந்தம்‌ - ஐந்தாக வருஇன்ற 
கந்தம்‌, பஞ்சகந்தம்‌. கெடுதல்‌ - அவிதல்‌. அவை: ௧. பிருதிவி, 
அப்பு, கய்‌, வாயு, கடினம்‌, கந்தம்‌, இரதம்‌, வன்னம்‌ 
என்னும்‌ எட்டினாகும்‌ உருவக்கந்தம்‌. ௨. குசலா வேதனை 
யாகிய சுகவறிவு, அகுசலா வேதனையாயெ தஅக்கவறிவு, குசலா 
குசல வேதனையாயெ சுகதுக்கவறிவு என்னும்‌ மூன்றானாகும்‌ 
வேதனைக்கந்தம்‌. ௩. சுரோத்மம்‌, துவக்கு, சக்ஷ, சிக்குவை, 
ஆக்ரொணம்‌, மனம்‌ எனும்‌ ஆரறானாகும்‌ குறிப்புக்கர்தம்‌. ௪. பத்து 
வகைப்‌ புண்ணியம்‌, பதீதுவகைப்‌ பாவம்‌ என்னும்‌ இவ்விருபகானா 
கும்‌ பாவனைக்கர்தம்‌. ட. சத்தம்‌, பரிசம்‌, ரூபம்‌, ரசம்‌, கந்தம்‌, 
உத்தி என்னும்‌ ஆறானாகும்‌ வீஞ்ஞானக்கந்தம்‌ என்பனவாம்‌. 
குணம்மூன்று - மூன்றுவகையான குணத்தொகு திகள்‌ ; அவை: 


௬௪ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


க. ஞானாவர்ணியம்‌, தரிசனாவர்ணியம்‌, வேதரீயம்‌, மோகரீயேட்‌ 
ஆயுசு, சாமம்‌, கோத்திரம்‌, அந்தராயம்‌ என்னும்‌ எட்டின்தொகுத, 
௨. பசித்தல்‌, தாகம்‌, பயம்‌, செற்றம்‌. உவகை, மோகம்‌, சிந்தை 
பழித்தல்‌, கோய்‌, ஈரித்தல்‌, வேர்வை, கேதம்‌, மதம்‌, வேண்டல்‌ 
அதிசயித்தல்‌, ௬௪, பிறப்பு, உறக்கம்‌ என்னும்‌ பதினெட்டில்‌ 
தொகுதி. ௩. அரசிகம்‌, ரதி, அதி, சோகம்‌, சுகிச்சை, பயம்‌ 
என்னும்‌ ஆறின்தொகு தி. இருவினை - நல்வினை தீவினை என்னும்‌ 
இவை. கேடு - கெடுதல்‌, மலம்‌ - ஆணவமலம்‌. விக்கிரநித்தம்‌. 
சரீரமழியாமை ; சரீ ரம்‌-ஈண்டுச்‌ சுத்தாமாயா சரீரம்‌ என்க. உயிர்‌. 
ஆன்மா. நிகு தி-பிரதிருதி ; இது சிதைவுமொழி, சத்தி-சத்தித்தல்‌. 
பெறுகை, இது பசுகரணங்கெட்டுச்‌ செகமணமாவதென்‌ றம்‌, 
அணிமா, மகிமா, கரிமா, லிமா, பிராப்தி, பிராகாமியம்‌. ரச த்வம்‌, 
வசித்வம்‌ என்னும்‌ எட்டுச்சித்திகள்‌ என்றும்‌ உரைப்பர்‌. வாதம்‌ 
படர்ந்து - வாதம்‌ பேசி, வாதித்து. வருதிறன்‌ அற-வருந்தன்மை 
_கெடுதலால்‌. வளங்கூடுதல்‌ - உண்மை முத்திகூடுதல்‌. இத 
ஈண்டு சுத்தாத்வைத சைவசித்தாந்தம்‌ பேசும்‌ சிவசாயுச்சியப்‌ 
பேறு, கூடு சேர்தமிழ்‌ - கூடிய செந்தமிழ்‌; இருநெறித்‌ தமிழ்‌ 
வேதத்‌ திருமுறைகள்‌. இச்செய்யுளில்‌ அரிவையர்‌ புணர்ப்பு 
இன்பம்‌ என்பார்‌ உலகாயதநும்‌, ஐர்‌.து கர்தங்கெடுதல்‌ இன்பம்‌ 
என்பார்‌ பொதுவகையான்‌ பேனத்தநம்‌, சிறப்புவசையான்‌ 
அவருட்சேளத்ராந்திகநம்‌, குணமூன்றும்‌ ஒழிதல்‌ இன்பம்‌ என்‌ 
பார்‌ சமணருள்‌ நீகண்டவாதியநம்‌, இருவினைக்கேடு இன்பம்‌ 
என்பார்‌ பிரபாகரரும்‌, மலகாசம்‌ இன்பம்‌ என்பார்‌ பேதவாதிகளும்‌, 
விக்கிரக நித்தம்‌ இன்பம்‌ என்டார்‌ சிவசமவாதிகளும்‌, ஞானமே 
இன்பம்‌ என்பார்‌ மாயாவாதிகளும்‌, உயிர்கெடுதல்‌ இன்பம்‌ 
என்பார்‌ பாற்கரியநம்‌, பகுதுமேற்‌ கெடுதல்‌ இன்பம்‌ என்பார்‌ 
பாடாணவாதிகளும்‌, சித்தி இன்பம்‌ என்பார்‌ சங்கிராந்த வாதி 
களும்‌, ஆவார்‌ என்று அறிக. இவர்‌ கொள்கைளையும்‌ இவ 
சொழித்து ஒழிர்தமதவா திகளின்‌ கொள்கைகளின்‌ மதங்களையும்‌ 
சிவஜானமா பாடியத்து மாதவச்‌ சிவஜானயோகிகள்‌ அவை 
யடக்ச வெண்பாவுரையிற்‌ கூறுமாறு கொண்டு கண்டு கொள்க. 
ஈண்டு விரிப்பிற்‌ பெருகும்‌. அன்றியும்‌ ஆசிரியர்‌ ஈண்டுத்‌ தொகுத்‌ 
அச்‌ கூறியதொகுப்பு உமாபதி சிவாசாரிய சுவாமீகளருளிய, 
அரிவையரின்‌ புறுமுத்தி கஈத மைந்து 
மறுமுத்தி திரிகுணமு மடங்கு முத்தி 
விரிவுவினை கெடுமுத்‌ தி மலம்போ முத்தி 
விக்க நித்தமுத்ி விவேச முத்தி 
பரவுமுயிர்‌ கெடுமுத்தி சித்தி முத்தி 
பாடாண முத்தியிவை பழிசேர்‌ முத்தி 


வாரானைப்‌ பருவம்‌ ௬௫ 
திரிமலமு மகலவுயி ரருள்சேர்‌ முத்தி 
திகழ்முத்தி யிதுமுத்தித்‌ திறத்த தாமே?! 
என்னும்‌ சிவப்பிரகாசத்‌ திறாப்பாட்டிற்‌ கூறியருளிய தென்‌ 
றணர்ர்து கொள்க. 
செற்றசெங்‌ கன்னல்படு தரளமுஸ்‌ கந்திச்‌ 
செழுஞ்சோலை படுதரளமுந்‌ 
திண்மருப்‌ புக்கடாக்‌ களிறுமறை யப்போய 
செஞ்சாலி படுத.ரளமுக்‌ 
துற்றபைங்‌ கதலியிற்‌ படு தரள மும்பாலி 
துறைதொது மெடுத்துவீசுஞ்‌ 
சுடர்மணிக ளுங்கரும ஈடவுவோர்‌ வாருபு 
சுமந்துகொடு வந்து தூய + 
முற்றமெல்‌ கணுநிறை தரக்குவித்‌ திடல்கண்டு 
மோகமுற்‌ றோடியாடி 
முகந்திடறி யெற்றியொன்‌ றாக்கிவிளை யாடுசிறு 
முண்டகத்‌ தாள்பெயர்த்துக்‌ 
கொற்றவன்‌ றருமுதன்மை கொண்டுமிளிர்‌ சேவையார்‌ 
குலசிகா மணிவருகவே 
கொன்றைச்‌ சடாடவியர்‌ மன்றைப்‌ பராவியெழு 
குன்றைப்‌ பிரான்வருகவே. (௪) 
 (கு-றை) செற்ற- செருங்யெ. கன்னல்‌ - கரும்பு. தரளம்‌ - 
முத்து. கந்தி - கமுகு. மறுப்புக்‌ கடாகளினு - மருப்பினையுடைய 
சடாவாகிய களிறு. களிறு மறையப்போய - களிறும்‌ மறைய ஓட்‌ 
வளர்ந்த. செஞ்சாலி - செந்ரெல்‌. கதலி - வாழை. பாலி வீசும்‌ 
என்று கூட்டுக. பாலி - பாலாறு. சுடர்மணிகள்‌ - எறிசடர்‌ 
மாணிக்கங்கள்‌. முத்துண்டாகும்‌ இடங்களை, 'பனிமதி கதலி மேகம்‌ 
பைந்தொடிச்‌ கழுத்தா வின்பல்‌, தணியானை யேனக்‌ சொம்பு 
தடங்க.ரா வுடும்பு கொக்கு, வினையராச்‌ சலஞ்ச லர்ஈர்திப்‌ பிமீன்‌ 
மூங்கில்‌ பூகம்‌, நினைசெர்றெல்‌ கரும்பு கஞ்ச நிகழிரு பதின்முத்‌ 
தாகும்‌” என்னும்‌ செய்யுளிற்‌ காண்க. ஈடவுவோர்‌-நாற்று ஈடன்‌ ற. 
வர்கள்‌. வாருபு - வாரி. மோகம்‌ உற்று - விரும்பி. ஏற்றி - 
திருவடிகளின்‌ எற்றியென்பன ; இச்செய்தி காயனாருக்கு இச்சி ஐ 
சே. பி 


௬௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிம்‌ 
பருவத்திற்ரானே உற்ற உவர்ப்பினைச்‌ குசிப்பிக்கன்‌ 2தாகூட 
முண்டசம்தாள்‌ - தாமரை மலர்போன்ற பாதம்‌. கொற்றவன்‌. 
அரசன்‌ ; இங்கு அபாயச்‌ சோழனை யுணர்த்தியது. 
மாயா மலங்கரும மலமிவைக்‌ கேதுவா 
மலம்வே ரொடுங்கழன்‌ அ 
வலியதன்‌ சத்திகெடு மாறுதிரு வருள்பதிய 
வந்துபதி செம்மலர்‌ தீதா 
சாயாத வெம்மனமு மகலா த தாளடிய 
ரவிர் புதல்வர்‌ தோழர்‌ தாங்க 
ளடைந்தமார்க்‌ கம்பொலிய வெண்ணுர்‌ திருத்தா 
ளராவுரி நிகர்த்ததூசு 
காயா த கானீ த்த மலரொடு விரித்தவிக்‌ 
கடையிற்பெ யர்‌ ததுவைத அக்‌ 
கருங்கொண்டல்‌ போல்வானு மிகையெனக்‌ கடல்குழ்க்‌; 
காசினியு. ளாமையெல்லாங்‌ 
கூயா தரிக்கும்‌ குணந்தழுவு சேவையார்‌ 
குலசிகா மணிவருகவே 
கொன்றைச்‌ சடாடவியர்‌ மன்றைப்‌ ப.ரா வியெழு 
குன்றைப்‌ பிரான்வருகவே. (டு) 
(த - ரை.) ஏது காரணம்‌. ஏதுவாம்‌ மலம்‌ - மூலமாகிய 
ஆணவம்‌ ; இது கஜம்‌, உடனுண்டாயது என்பது. தன்‌ சத்தி 
ஆணவத்தின்‌ வவி. திருவருள்‌ - சிவசத்தி, பதிய வருதல்‌ - நிபாத 
மாதல்‌; சத்‌. தினிபாசமென்பது கருத்து, தாள்‌ ஆயாத என்க. 
ட்ட சர்ப ட அத னாவ னத்தை யிழிவு தப்பு. அகலாத - நீங்காத. 
தாள்‌-தாளைச்‌ சேர்ந்த. அடியர்‌, அவிர்‌ புதல்வர்‌, தோழர்‌, தாங்கள்‌ 
இவை சான்கனோடும்‌ மார்க்கத்தைக்‌ கூட்டித்‌ சாசமார்ச்சம்‌ 
சத்புத்ரமார்க்கம்‌, சகமார்க்கம்‌, சன்மார்க்கம்‌ என்ற ல்‌ 
கொள்க. பொலிய - விளங்க. அராவுரி நிகர்த்த ee 
அடை. காயாத - வாடாத. . கானி த்தமலர்‌ itso 
வாடாத பூ, காம்பரிச்த பூ எனக கூட்டுக. கருங்கொண்டல்‌ 2 ட்‌ 
வானும்‌ - கரியமேக த்தை . நிறத்தால்‌ ஒப்பவ ராய இ த்‌ 
மிசையென - வேண்டுவதில்லை யென்று சொல்லும்படி. ல்‌ 


அழைத்து. ஆதரிக்கும்‌ - புரக்கும்‌. தழுவிய . பொட 


வாரானைப்‌ பருவம்‌ ௬௭ 


டியிலுள்ள தாள்‌ என்பதை, தாள்‌ ஆயாத, தாளைச்சேர்ந்த 
ட்டிப்‌ பொருள்‌ கூறுவதினும்‌ அங்கு வகதுளள தான்‌ 
சேக்கிழார்‌ தாளுக்கே யாக்கிப்‌ பொருள்‌ கூறுவது 


முதல்‌ அ 
என்று கூட்‌ 
மூன்றையும்‌ 
சிறந்த அ: 
வேறு 
ஈலத்தி னுயரும்‌ பழையனூர்‌ 
நாளும்‌ பொலியு மவையகத்‌.து 
நலிவு புரிரீ லியைக்கண்டு 
நடுங்கா நின்ற வணிகனுக்கு 
சிலத்தி லியனின்‌ அயிர்க்கிறுதி 
| நேரு மாயி னியாமெல்லா 
நெருப்பின்‌ முழுகி யுயிர்‌ தறப்போ 
நீயோ ருதியென்‌ ௮ுரைத்தபடி 
வலத்தி னுயரச்‌ சொற்றவறா 
வண்ண மெழுராக்‌ குழிமுழுகி 
வடவா ரணியத்‌ தாடொருவர்‌ 
மலர்த்தா ளடைந்த வெழுபதின்மர்‌ 
குலத்தி னுதித்தா ரருண்மழைபெய்‌ 
கொண்டல்‌ வருக வருகவே 
குன்றைப்‌ பொருமா ளிகைக்குன்றைக்‌ 
கோமான்‌ வருக வருகவே. (௬) 
(கு - ரை.) பழையனூர்‌ - இது திருவாலங்காட்டுக்கு ௮௬௫ 
ள்ள: திருவாலங்காட்டுத்‌ தேவாரத்தினெல்லாம்‌ சொல்லப்‌ 
பட்டிருப்பது. இதனை, “கொன்றாடுய்‌ கூற்றை யுதைத்தார்‌ தாமே 
கோலப்பழனை யுடையார்‌ தாமே, சென்றாடும்‌ திர்த்தங்க ளானார்‌ 
தாமே திருவாலங்‌ காடுறையுஞ்‌ செல்வர்‌ தாமே? என்னும்‌ இருத்‌ 
தாண்டகத்திற்‌ காண்க. அவை - வேளாளர்‌ சபை. நீஒருதி-நீ 
அறிவை. எழுகா - அக்ணி. எழுகாக்குழி - திக்குழி. வடவா 
ரணியம்‌ - ஆலங்காடு, திருவாலங்காடு. ஆடொருவர்‌ - இரத்தின 
சபாபதி. எழுபதின்மர்‌ - வேளாளர்‌ எழுப தின்மர்‌. இங்குச்‌ கருதப்‌ 
பட்ட கதையாவத :--வேற்று மகளிர்‌ போகச்‌ துய்ப்பான்‌ ஒருவன்‌ 
அதனைப்‌ பொறாது கண்டித்த தன்‌ மனைவியை யிடையூறெனக்‌ 


௬௮ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


கொல்வான்‌ கருதி யிவ்வாறு செய்கின்றனள்‌' என்றான்‌. பே 


அவர்‌, (வணிகயே, உம்‌ ஒருயிர்க்கு எங்கள்‌ எழுபதயிர்‌ ஈடா 
என வற்புறுத்தினர்‌. அதனால்‌ தன்‌ வாட்டுணையைக்‌ கருதி வணிகம்‌ 
ஒருப்பட்டான்‌. பேய்‌ மீண்டும்‌ அவரை வேண்டி அவன்‌ கைவா* 
யும்‌ ஒழிச்கும்படி செய்தது. அம்மண்டபத்து அன்றிரவு ௮௨ 
வணிகன்‌ பேயினாற்‌ கிழிபட்டிறர் சான்‌. அதனை யறிர்த வேளாளர்‌ 
சொற்றவறாது தீக்குழியிற்‌ பாய்ச்‌ திறந்தனர்‌ என்பது. இதனை; 
திருத்தொண்டர்‌ புராணத்துத்‌ தீநக்தறிப்புத்‌ தோண்ட நாயன! 
புராணத்து, 


“நற்றி றம்புரி பழையனூர்ச்‌ சிறுத்தொண்டர்‌ ஈவைவச்‌ 
அற்ற போதுதம்‌ முயிரையும்‌ வணிகனுச்‌ கொருகாற்‌ 
சொற்ற மெய்ம்மையுர்‌ தாக்கிய சொல்லையே காக்கப்‌ 
பெற்ற மேன்மையி ஸணிகழ்ச்தது பெருர்தொண்டை நாடு” 

எனவரும்‌ திறாப்பாட்டானும்‌, “லி தனக்கஞ்‌ நின்‌ றவணி 
கேசர்க்காக்‌, கோலி ய்பயகங கொடுக்குங்‌ கை? என்ல்கும்‌ ச்‌ 
திருக்கை வழக்கத்‌ தானும்‌ அறிக. 
அண்ட மீளவும்‌ வசைநாட்டி 
லரசர்‌ கலக மா தலினா 
லாங்காங்கொருவி வணிகரெலா 


மயனாட்‌ டகம்புக்‌ இனிதமர்ந்து 


வாரானைப்‌ பருவம்‌ ௬௯ 


விண்ட கலகத்‌ திறந்தெரிந்து 
மேய தத்த மிடம்புக்க 
விதமுள்‌ ளூணாந்து தஞ்சணா 
மேவி யிருந்த மடக்கொடியை 
மண்ட வழைத்துக்‌ கொடுசென்றிம்‌ 
மடமா தினைக்கொள்‌ ளுதிரென்ன 
மயங்கல்‌ கண்டு தங்கையெனும்‌ 
வாய்மை கொடுமைத்‌ தனக்‌ கேண்மை 
கொண்ட குலத்தி னுதித்தருள்பெய்‌ 
கொண்டல்‌ வருக வருகவே 
குன்றைப்‌ பொருமா ளிகைக்குன்றைக்‌ 
கோமான்‌ வருக வருகவே. (எ) 


(த - ரை.) அளவும்‌ - அளாவியுயரும்‌. வரை நாடு - மலை 
ல்‌ சேர நாடு. விண்ட கலகத்திறம்‌ - கலகம்‌ ஒழிர்த செய்தி; 
இது வடதூன்‌ முடிபு. மடக்கொடி - பெண்‌. சரண்‌ - அடைக்‌ 
கலம்‌. கேண்மை - கேளிரார்தன்மை. அருள்பெய்‌ - அருளைப்‌ 
பொழினெற. இங்குச்‌ குறித்த வரலாறு:_—சேரநாடாய மலை 
நாட்டிற்‌ கலா முண்டானபோது வணிகர்‌ பலரும்‌ சாடசன்று பல 
பக்கம்‌ போயிருந்தனர்‌. அவரைச்‌ சேர்ச்த ஒரு சிறுமி தவறித்‌ 
தொண்டை நாட்டில்‌ ஒரு வேளாளனைச்‌ சரண்‌ புகுந்தாள்‌. அவனும்‌ 
அவளைத்‌ தங்கையெனத்‌ தகவிற்‌ புரந்து வந்தான்‌. கலகமொழிர்‌ த 
நாடாயினபோது வணிகர்‌ திரும்பிப்‌ போட்து தம்முள்‌ இச்சிறுமி 
காணாதயர்க்து தேடி யிருப்பிடமறிர்‌ அ புக்கனர்‌. அந்நாள்‌ அவளும்‌ 
வயது நிரம்பி மங்கை யாயுற்றமை கண்டு சற்புகிலையை யையுற்றுக்‌ 
சவன்ற வன்னாரை வேளாளன்‌ உறுதிச்‌ சொல்லினாற்‌ றேற்றி 
யவளைத்‌ தன்‌ தங்ககயாக கொண்டமை தெரித்து மஒழ்வித்தான்‌. 
அவனே பிறகு அவளை ஒரு வணிசனுக்கு மணப்பித்து மைத்துனச்‌ 
கேண்மை கொண்டு வரிசை செய்து மகிழ்‌ றெந்தான்‌ என்பதாம்‌. 
இதனையும்‌ திருக்குறிப்புத்‌ தொண்ட நாயனார்‌ புராணத்அ, 

(ஆணை யாமென நீறுகண்‌ டடிச்சேர னென்னுஞ்‌ 

சேணு லாவு£ீர்ச்‌ சேரனார்‌ திருமலை நாட்டு 

வாணி லாவுபூண்‌ வயவர்சண்‌ மைத்துனச்‌ கேண்மை 

பேண. நீடிய முறையது பெருர்தொண்டை நாடு? 


என்னும்‌ திருப்பாட்டானும்‌, தொண்டை மண்டல சதசத்த, 


௪9 சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(கொத்தலர்‌ கோதை வியன்சேர மண்டலச்‌ கொம்பைத்‌ கீன்பா 
வைத்திருர்‌ தாங்கவ டன்கேளிர்‌ ரேடிவர வவர்க்கே 
யுய்த்திரு வோர்க்கும்‌ வரிசையு மாற்றி யுடனுஞ்சென்று 
மைத்துனச்‌ கேண்மை படைத்ததன்‌ ரேதொண்டை மண்டலழே 
எனவரும்‌ பாட்டானும்‌ அறிக. கொண்டல்‌ - மேகம்‌. அருள்பெர்‌ 
கொண்டல்‌ எனவே கருணை மழை பொழியும்‌ மேகம்‌ ire, 
சேச்ழொர்‌ என்பது குறிப்பால்‌ விளங்கும்‌. 
விற்றங்‌ யெவி பூதியினால்‌ 
்‌ விளர்ப்புற்‌ றன்பின்‌ வழியியங்கி 
வேறு வேரும்‌ பரசமய 
வெய்ய கோடை முழுதொழியச்‌ 
சிற்றம்‌ பலநா யகர்கருணை த்‌ 
திரைவா ரிதியிற்‌ படிர்‌ தண்டு 
திசையெக்‌ கணுந்தோற்‌ றிடமின்னித்‌ 
தீய வொழுக்கர்‌ தபக்கறுத்துக்‌ 
கற்றங்‌ கமையார்‌ மலத் துன்பங்‌ 
கழல வரமா முழக்கெழுப்பிக்‌ 
கருதா நின்ற திருத்தொண்டர்‌ 
காமர்‌ வாய்ந்த சரித்திரமாக 
கொற்றம்‌ பொலியு மழை பொழிந்த 
கொண்டல்‌ வருக வருகவே 
குன்றைப்‌ பொருமா ளிகைக்குன்றைக்‌ 
கோமான்‌ வருக வருகவே, (௮) 
(த-ரை.) வில்‌ - ஒளி, ஞான ஓளி, விபூதி ்‌ 
வப்‌ பொருட்டு. கோடை - வெப்பம்‌. வாரிதி .. ன்‌ 
டொழிய. கறுத்து - கருநிறங்கொண்டு, கோபித்தென ட 
பொருளுய்‌ கொள்க. கற்று௮அங்கு௮மையார்‌ - கற்று அடு 
தக நில்லாதவர்‌. ௮.ரமுழக்கு - அரவொலியினை அடியார்‌ ட 
பிகு தயும்‌ செய்யுமாறு செய்‌.த என்பது கொள்க, சரய 
கொற்றம்‌ - வெற்றி. இப்பாட்டு சேக்கழோர்‌ பெருமானை த 
தொண்டர்‌ புராண மழை பொழிந்த மேகமாகக்‌ கொண்று ருத்‌ 
கேற்பப்‌ பரசமயர்களைச்‌ கோடையாசவும்‌, பரமன்‌ அதற்‌ 


கருணையைச்‌ 


வாரானைப்‌ பருவம்‌ சாக 
சடலாசவும்‌ தோற்றத்தை மின்னலாகவும்‌, தியவொழுக்கங்களைப்‌ 
பாம்புகளாசவும்‌, வரத்தை இடி முழக்கமாகவும்‌ உருவடூத்துச்‌ 
சொல்லும அழகு பாராட்டற்‌ பா லது. 


விளளு மலரா தனத்தா னும்‌ 
வெய்ய சுதரி சனத்தானும்‌ 
விரும்பு மதிகா ரக்கதையா 
விளம்பா நின்ற கோல்கொள்ள 
நள்ளும்‌ பிரம சரியரெலா 
நாடும்‌ பலாசக்‌ கோல்கொள்ள 
நான்கா மாச்சி ரமத்தமைந்தார்‌ 
நயந்து முந்தூழ்க்‌ கோல்கொளள த 
கெள்ளும்‌ வணிகர்‌ குலமெல்லாந்‌ 
தேற்றும்‌ அலாக்கோ லதுகொள்ளச்‌ 
செம்பொன்‌ மோலி யரசரெலாஞ்‌ 
செங்கோல்‌ கொள்ளச்‌ சிறுகோல்கைக்‌ 
கொள்ளுங்‌ குலத்தி லுதித்தவருட்‌ 
கொண்டல்‌ வருக வருகவே 
குன்றைப்‌ பொருமா ளிகைக்குன்றைக்‌ 
கோமான்‌ வருக வருகவே. (௯) 
(த - ரை.) விள்ளும்‌ - மலர்ந்த, மலராதனத்தான்‌ - பிரமன: 
சுதரிசனத்தான்‌ - திருமால்‌; சுதரிசனம்‌ - சக்கரம்‌. கதை - கண்டு. 
பலாசக்கோல்‌ - முண்‌ முருக்கங்கோல்‌ ; இத முதலாச்சிரமத்த 
வருக்கு விதித்தது. சான்காம்‌ ஆச்ெமத்தர்‌ - சற்றியாசிகள்‌. மும்‌ 


அழ்‌ - மூங்கில்‌ தேற்றும்‌ - அளத்தறியும்‌. துலாச்கோல்‌ - த.ராசுக 
கோல்‌. மோலி- தலையணி, இரீடம்‌. செய்கோல்‌ - செம்மை 


கோடாமை. வேளாளர்‌ தாற்றுக்கோலைக்‌ கையிற்‌ பற்றுவதனால்‌ 
எல்லாரும்‌ தீங்கடமை செய்கின்றனர்‌ என்பது கருது. 


எள்ளுக்‌ திறத்தப்‌ பரசமய 
ரேறு வருக தேறுதலி 
லெங்க ரூணர்வின்‌ கணுமஅரித்‌ 
தினிக்கு மிருங்கோற்‌ றேன்வருக 


௪௨ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


தெள்ளும்‌ புலத்தார்‌ பெறுகாம 
தேனு வருக வருகந்தர்‌ 
சிந்தா மணியைப்‌ பொருட்படுத்தாச்‌ 
செல்வச்‌ சிந்தா மணிவருக 
வுள்ளு மவருக்‌ கெய்ப்பிடைவைப்‌ 
பொத்துள்‌ ளெழுமொள்‌ ளொளிவருக 
வொழியாப்‌ பத்திக்‌ கடல்வருக 
வுலவா தமைந்த சிவபோகங்‌ 
கொள்ளுஞ்‌ சைவப்‌ பயிர்வளர்க்குங்‌ 
கொண்டல்‌ வருக வருகவே 
குன்றைப்‌ பொருமா ளிகைக்குன்றைக்‌ 
கோமான்‌ வருக வருகவே. (௧௦) 
(த - ரை.) எனு - சில்கவேறு, கோளரி. உணர்வின்கணும்‌ - 
அறிவினிடத்தும்‌. கோற்றேன்‌ - கொம்புத்தேன்‌ ; கோற்றேன்‌ 
பாராட்டப்படுதலை (கோற்றேனெனக்‌ கென்கோகுரை கடல்‌ 
வாயமு தென்கோ ? எனவரும்‌ தீநுவாசகத்தானுமறிக. தெள்ளாம்‌ 
புலத்தார்‌ - தெளிவாகிய அறிவுடையார்‌. அருகர்தர்‌ - சமணர்‌, 
சிர்தாமணியைப்‌ பொருட்படுத்தாச்‌ சிர்தாமணியென்னு மழகு 
காண்க. உள்ளுமவர்‌ - நினைப்போர்‌. எய்ப்பிடை வைப்பு-சளர்ந்த 
காலத்திக்கு உதவும்‌ சேமரிதி ; எய்ப்பு - இளைப்பு. வைப்பு - ௮கு 
பெயர்‌. உலவாது - கெடாது. போகம்‌ என்னும்‌ சொல்‌ சவபோச 
மெனவும்‌, ரெற்போகமெனவும்‌ ஈரிடத் தம்‌ வழக்கா றுண்மை 
தெளிக. இதுபற்றி யன்றே வாதவூர்ப்‌ பெருந்தகையாரும்‌, 
“தொண்ட வுழவ ராரத்‌ தர்த அண்டத்‌ தரும்பெரு மேகன்‌ வாழ்க! 
என்பதில்‌ தொண்டரை உழவமெனக்‌ கூறியருளினரென்க. 


எ. அம்புலிப்‌ பருவம்‌ 
; இனிகழ்வது ; சந்திரனை யழைப்‌ 
தவன்‌ ப இனெட்டாம்‌ ம்‌ என்னலும்‌ 
உண்டு 
பாடுமதி யோனெனப்‌ படுதலால்‌ வாய்விண்டு 
பதினாயி ரஞ்சுரும்பர்‌ 
பண்பாட வின்னறவு வீசுகழு நீர்மாலை 
பாங்குற வுவந்திடு தலா 
னீடுசுடர்‌ படுசம்பு வொடுகூட லாற்கலை 
நிரம்பத்‌ தழைத்திடுதலா 
னெடியவம்‌ பரவையல றத்தோன்ற லாலென்௮ 
நிகழ்சாந்த மேயுடைமையால்‌ 
வாடுதலில்‌ சேக்கிழொ னாதலா னகுமேர்‌ 
வளந்தழுவ லாலெமையன்‌ 
மானுத நெரிர்துவரு கென்றழைத்‌ தான்‌ மழைபெய்‌ 
வானங்‌ கழித்துமேற்போ 
யாடுகொடி மாளிகைக்‌ குன்றைகக ராளியுட 
னம்புலீ யாடவாவே 
யருளுருத்‌ தேசுபொலி யருண்மொழித்‌ தேவனுட 
னம்புலீ யாடவாவே, (௧) 
(து - றை.) பாடு - பெருமை. மதியோன்‌ - சந்திரன்‌ : 
பெருமை, இறைவன்‌ திருமுடியில்‌ வீற்றிருத்தல்‌, அமுதமயனாதல்‌ 
முதலிய. சேவையர்‌ காவலர்‌ தெய்வீகக்‌ கவிபாடும்‌ பேரறிவுடைய 
சாதல்‌. மதி - அறிவு. விண்டு - திறந்து, பதினாயிரம்‌ - அரேகம்‌ ; 
அளவின்மைப்பொருள்‌. சரும்பர்‌ - ஆண்வண்டு; போலிச்சொல்‌. 
இன்னறவு - இணியதேன்‌. கழுநீர்‌ - ஆம்பல்‌. மாலை - வரிசை, 
பூமாலை. சநர்திரனைக்கண்டு கழுநீர்‌ மலர்ன்றன. சேக்கிழார்‌ 
பெருமானது மரபுக்குரிய மாலை கழுநீர்‌ ; நீடு சுடர்படு சம்பு ; நீடு- 
அளவிலாத; சுடர்‌ - ஞானவொளி ; சம்பு - இன்புருவினன்‌ ; அல 
இல்‌ சோ தியனாய இன்‌ புருவ இறைவன்‌. சடைக்கண்ணிருத்தல்‌ 


சர்திரனுக்கும்‌, அடைச்து கூடியது அருண்மொழித்‌ தேவருக்கும்‌ 
கொள்க. கலை - சந்திரன்‌ பதினாறு கலையுடையோன்‌; தொண்டர்‌ 


௭௪ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


புராண முடையார்‌ நிரம்பிய நூற்கலைகளை யுடையோர்‌. செடிய 
வம்பரவை - சந்திரன்‌ பெரிய அழகிய கடவிற்றோன்‌ முதல்‌ 
தொண்டர்சீர்‌ பரவுவார்‌ பெரிய வீணர்களுடைய அவை அலறச்‌ 
செய்தல்‌; ௮ம்பரவை எனவும்‌ வம்பர்‌ அவை எனவும்‌ பிரித்‌ தட்‌ 
பொருள்‌ கொள்க. சாந்தம்‌-குளிர்ச்‌சி : சர்திரனுக்கும்‌ உபசாந்தம்‌ 
உத்தமசோழப்‌ பல்லவருக்கும்‌ கொள்க. சேக்கிழானாதல்‌ . பாட்‌ 
டுடையார்‌ சேக்ழொர்‌ கோத்திரத்துச்‌ குரியராசலும்‌ மதி இடப 
ராசிக்‌ குரிமையுடையனாதலுங்‌ கொள்ளப்படும்‌. சட்திரன்‌ இடப 
மாசியில்‌ உச்சமுடையோன்‌ என்பது சோதிடநூலிற்‌ கண்டது, 
உரோகணியினிடச்து அதி சாம முடையோனாயிருஈ தா னென்ப 
அம்‌ இதுவே. ஏர்வளம்‌ - மதிக்கு அமுதுவளமும்‌, குன்றைச்‌ 
குலா திபருக்கு ஏர்‌ (உழவு எர்‌) வளப்பமும்‌ கொண்டு பொருத்துக 
மானுதல்‌ - ஒத்தல்‌. மேற்போய்‌ ஆடும்‌ கொடி என்க. அருளுருத்‌ 
தேசு - அருட்டிருமேனி யுடையராய்‌ ஞான ஒளியுடைமை. 
மேயவம்‌ போருக மெலாங்குவி கரத்‌ தினை 
விராமனை யடங்கவளவா 
வியன்‌ சாலி யொடுபொலிய மகிழ்வையா லோரறவர்‌ 
விழியின்வெளி வந்தொளிருவை 
பாயபர மன்சடா டவியமரும்‌ வரஈதிப்‌ 
பந்தமுளை நந்தமர்கரப்‌ 
பண்ணவனு மிகையெனப்‌ பல்லயிரு மோம்பிடப்‌ 
படுகருவி யாய்கின்‌ றனை 
சேயமிகு மிவையா தி யாலெங்கள்‌ பெருமானை 
நிகரா திராயடுக்கு. 
நிலையேழு கொண்டமையி னுலகேழு மேயென 
நிரம்புபா வலாபுகழுதற்‌ 
காயமணி மாளிகைக்‌ குன்றைஈக சாளியுட 
னம்புலீ யாடவாவே 
யருளுருத தேசுபொலி யருண்மொழித்‌ தேவனுட 
னம்புலீ யாடவாவே. (௨) 


சர்‌ திரனைக்கண்டு 
* ககையைக்கண்டு 
ரங்குவிக்கின்‌ றனர்‌. 


(த - ரை.) அம்போருகம்‌ - தாமரை: 
தாமரைகள்‌ குவிகின்றன ; சேக்கழொர்‌ பெரு 
எத்தகையோர்களும்‌ தங்கள்‌ மலர்போன்ற ௧ 


அம்புலிப்‌ பருவம்‌ ௭௫: 


சரம்‌-ச.திர்‌, கை என்று கொள்க. விராம்‌ - பொருந்தும்‌. மனை - 
மனைவியர்‌, வீடு. சாலி - அருந்ததி, செல்‌. சந்திரன்‌ தன்‌ மனைவிய 
ராயெ அச்சுவினி முதலியவையோடு பொருர்தியிராமல்‌ எப்போ 
தும்‌ அருந்த தியுவோடு பொலிர்திருக்கன்றான்‌ என்பதும்‌ 
குன்றையாளி வீட்டில்‌ அடங்காப்‌ பெரிய ரெற்குவைகளைப்‌ 
பொரும்‌ தியிருக்ன்றார்‌ என்பதும்‌ கருதப்பட்டன. அறவர்‌ - 
சர்திரனுக்கு அசுஇறி முனிவராய பிதா. சேக்கிழார்‌ பெருந்தகை 
சிவபெருமான்‌ சண்மணியாற்‌ பொலிதலும்‌ கண்போற்‌ பொலித 
லும்‌ உடையார்‌. சர்திரன்‌ இறைவன்‌ சடையிற்‌ கங்கையின்‌ 
சம்பர்தம்‌ உடையன்‌, “சந்திரனை மா கங்கை திமையான்‌ மோத ! 
என்பது தமிழ்மறை சேக்கிழார்‌ கங்கை குலாதிபர்‌, வராதி - 
றத, கக்கை. பந்தம்‌ - சம்பந்தம்‌, ஈந்துஅமர்கரப்‌ பண்ண 
வன்‌ - சங்கேர்திய கையுடைய திருமால்‌. ஈந்து - சங்கு. மிகை 
யென்ன - வேண்டாமென்ன. சர்திரன்‌ தனது சரணங்களாற்‌ 
பல்லுயிரையும்‌ வளர்கன்றான்‌. ஒப்புயர்வில்லாத அமைச்சராய்‌ 
உலகம்புமக்தமை சேக்கிழார்பாற்‌ கொள்ளப்படும்‌. விட்டுணு 
காப்புக்‌ உடவுளாதலின்‌ இங்கனவங்‌ கூறியது. நிகராதிராய்‌ - நிகர்ப்‌ 
பாய்‌. இவ்விரண்டுபாட்டினும்‌ சாமம்‌ என்பது அமைர் துள்ளது. 


இரவோ னெனத்திரிவை நீமகாப்‌ பிரபுவென 
வெங்களை யன்பொலிகுவ 
னிகழ்ச்சிசால்‌ கள்வனை யுவப்பைநீ யுவவாம 
ர விவன்வெறுப்‌ பானெஞான்று 
மூசவோனெம்‌ வள்ளலே ஈல்லோ னெடுத்தினி 
யுரைப்பதெவ னீயல்லோனே 
யுயர்வின லெமன்வான வன்கா ணுரைப்பா 
ருனக்குமொரு தானவப்போ்‌ 
பசவோன லாதவ னெனல்குறித்‌ தல்லவோ 
பாதிகொண்‌ டானின்னையெம்‌ 
பண்ணவனை முழுமையுங்‌ கொண்டனன்‌ காண்மணிப்‌ 
பணியெனத தோள்‌ புனைந்த 
வரவோ னுணாந்திடுதி குன்றைகக ராளியுட 
னம்புலீ யாடவாவே 
யருளூருத்‌ தேசுபொலி யருண்மொழித தேவனுட 
னம்புலீ யாடவாவே, (கூ) 


௭௭ சேக்மொர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(த-ரை.) இரவோன்‌ - யாசிப்போன்‌ ; இரவு - யாசகம்‌, 
இராத்திரிக்‌ குடையோன்‌ என்பது இயற்சைப்பொருள்‌. மகாப்‌ 
பிரபு - பெரிய பிரபு; உலகங்காக்கும்‌ ஒப்புயர்வற்ற மன்னர்‌ பெ 
மான்‌. சவரி வீசலும்‌ யானையெருத்தம்‌ பொலிதலும்‌, உலகுக்‌ 
செல்லார்‌ இருவுடையகந்தணா? மூவாயிரவர்‌ வேதமோதிப்‌ பின்‌ 
போதலும்‌, இறைவன்‌ கொடுத்த முதலுடையராதலும்‌, மடப திகள்‌. 
பாவலர்‌, ஈாவலரா திமோர்‌ கைகூப்பி யேவல்கேட்டலும்‌ பிறவும்‌ 
பெரிய பிரபுவாதற்குரிய பொருத்தங்களென்க. சர்‌ திரன்‌ கள்வனை 
யுவத்தல்‌ - கடகராசியை உரிய வீடாகப்பொருந்தல்‌; கள்வன்‌ - 
கடகவிராசி, நிகழ்ச்சியென்றும்‌ இகழ்ச்சியென்றும்‌ பிரித்துச்‌ 
கொள்‌.க. உரவோன்‌ - ஞானவான்‌ ; அறிவுவன்மை யென்பதாழ்‌ 
போந்தது. நீ 'அல்லோன்‌ (இரா த்திரிக்குடையவன்‌ ) ஞாணியல்லை, 
வானவன்‌ - தேவன்‌ ; மேலோன்‌. உனக்குத்‌ தானவப்பேர்‌ - 
உனக்கு அசுரப்‌ பேர்‌. (தானவன்‌ - சந்திரன்‌. ப.ரவோன்‌ - 
மேலோன்‌ ; பமவப்பெறுவோன்‌. பாதிகொண்டான்‌ - பிறையாக 
அணிர்தான்‌. முழுமையுக்கொள்ளுதல்‌ - பேரறாள்புரிக்து ஆண்‌ 
டமை தற்காக வளன்‌ மோ உடையவன்‌ ; சிவபெருமான்‌.) 
இச்கவி பேதம்‌ என்ற உபாயம்‌ அமைர்தது: 


சாறுசால்‌ வீதித்‌ திருத்தில்லை யம்பலந்‌ 
தன்னிலெஞ ஞான்றுநின்று 
தாண்டவ நவிற்றியுல குய்யச்‌ செயும்பரம 
சற்குரவ னினி அசெய்யும்‌ 
பேறுமே வியவனுக்‌ சிகமுழு அம்பெற்ற 
பெரியோ னிவற்குவானோர்‌ 
பேணுகுர வனபாங்கர்‌ நிக்தாக மேபெற்ற 
பேதைகீ மாற்றுயர்க்‌ து 
வீறுசெம்‌ பொன்னோ டிரும்பொத்த போதினும்‌ 
மேவொப்‌ புருமைமண்ணும்‌ 
விண்ணுமுண ருங்கருணை நினையழைத்‌ தஃதிந்த 
விதமோர்ந்து கொடியோடும்வா 
னாறதோய்‌ சூளிகைக்‌ குன்றைகக ராளியுட 
னம்புலீ யாடவாவே 
யருளுருத்‌ தேசுபொலி யருண்மொழித்‌ கேவனுட 


னம்புலீ யாடவாவே. (௪) 


அம்புலிப்‌ பருவம்‌ ௪௪ 
(த-ரை) சாறு - திருவிழா. சால்‌ - சான்ற, மிக்க, 
தாண்டவம்‌ - இருக்கூத்து. பமமசற்குரவன்‌ - பரம இய ஞானா 
சாரியன்‌ ; பமம - மேலான என்றுங்கொள்க; இறைவனே எவ்வெச்‌ 
சந்தானத்திற்கும்‌ ஒப்புயர்வற்ற ஆதிகுசவனா யமைதற்பெற்றி 
யெல்லாம்‌ சிவதத்துவ விவேக நாலுடையார்‌ கூறுவதுகொண்டு 
சாண்க. அ௮ுச்சிரகம்‌ - அருளிப்பாடு. வானோர்‌ பேணு குரவன்‌ - 
தேவகுருவாயெ பிருகற்பதி ; வியாழன்‌. நிக்கிரகம்‌ முணிர்‌ து 
தள்ளப்பதெல்‌. பேதை - அறிவிலி. வீறு - உயர்வெய்திய. 
பொன்னோ: டிரும்பொப்பது, ஒன்று செம்பொன்‌ செர்தாஅ 
என்றம்‌ மற்றொன்று கரும்பொன்‌ கருந்தாது என்றும்‌ சொல்லப்‌ 
படுதலால்‌. பெயரளவாகச்‌ சிறிது ஒப்புமை உண்டெனினும்‌ 
பொருளளவாகச்‌ சிறிதும்‌ ஒவ்வாமை ஈண்டுக்‌ கருசப்பெறுவது. 
சர்திரனே எவ்வாற்றானும்‌ ஏது நிகர்‌ வொன்றில்லா நின்னை 
யழைத்தது கருணையே யென்பதாம்‌. அழைத்த - அழைத்த 
௮து; அழைத்தது. இதுவும்‌ பேதம்‌ அமைந்தது. 
எம்மையினி தாள்பவன்‌ செம்மைமதி யோனீ 
யியற்கையே வெண்மைமதியோ 
னெற்றைக்கு மிகுதன்மை யுடையரோ டுறவுகொளு 
மியல்பினா னெங்களை யன்‌ 
வெம்மையுடை யவர்களொடு மதிதொ அம்‌ 
விராயுறவு கொள்ளுவோனீ 
வியக்குமொரு தன்மையோ னெங்கள்‌ கிரு பாகூர்‌ த்தி 
மெய்மையொரு கால்வளருவாய்‌ 
முமமையுல கறியவொரு காற்றேய்கு வாயிவை 
முயங்காதொர்‌ காலொழிகுவாய்‌ 
மொழியுநீ யிவையோர்ந்து மாடவா வென்றது 
முழுக்கருணே காணெஞ்ஞான் று 
மம்மையனை யார்மருவு குன்றைகக ராளியுட 
னம்புலீ யாடவாவே 
யருளூருத தேசுபொலி யருண்மொழித்‌ தேவனுட 
னம்புலீ யாடவாவே. (௫) 
(த - ரை.) செம்மை மதியோன்‌ - செம்பொ க 
அறிவுடையோன்‌ ; செம்மை வெப்பென்‌ றகொண்டு 5 


எழு சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிம்‌ 


காண்க. வெண்மை மதியோன்‌ - வெள்ளிய சர்திரன்‌ ; வெள்‌ 
ளறிவுடையோன்‌. தண்மையுடையரோடு உறவுகோடல்‌ - பிறவி; 
கோடை நீங்கி இறைவன்‌ திருவடி நீழலடைர்த மெய்யன்பஜர 
யடை தல்‌ ; செம்மலர்‌ நோன்றாள்‌ சேரலொட்டா வம்மலங்க இய 
வன்பரோடு மருவுதல்‌. வெம்மையுடையவர்களோடு மதிதொறம்‌ 
ம.திதொறும்‌ விராயுறவுகொள்ளல்‌ - மாதந்தோறும்‌ பன்னிரண்டு 
ராசிகளையும்‌ சுற்றிப்‌ பொருர்துதலால்‌ பற்பலவிரா சிகளினிற்கும்‌ 
தியோரும்‌ பாபிகளுமாகிய வெய்யோன்‌, செவ்வாய்‌, சனி, ராகு, 
கேதுக்களோடு சென்று கூடுதல்‌. ஒருதன்மை - ஒருநீர்மை, நிலை 
யுடைமை. சந்திரன்‌ ஒரு பக்கத்தில்‌ வளர்தலும்‌ ஒருபக்கத்தில்‌ 
தேய்தலும்‌ இவையுமின்றி யொருகாள்‌ அடியோடு கெட்டொழி 
தலும்‌ உடையனாதலை மூன்‌ அலகும்‌ அறியுமென்பது. ஓர்கால்‌ - 
அமாவாசையாகிய ஒருராள்‌ ; இர்நாளிற்‌ சம்‌ திரன்‌ உருவம்‌ மறைந்து 
போவதைக்‌ குறித்தது. இவை - இச்செயல்‌. இவ்வளவு அற்ப 
னாகிய உன்னையழைத்தது முழுக்கருணை யென்றபடி. அம்மை. 
அஃமையென்‌் றுகொள்ள அந்த மேகம்‌ எனப்‌ பொருள்போதலால்‌ 
மேகம்‌ போன்ற கொடையாளர்‌ என்ச. ௮ : பண்டறிசுட்டு; 
அம்மேகம்‌ என்று கொண்டு நீருடைய மேகம்‌ என்னலும்‌ பொருர்‌ 
தும்‌. அம்மை - உலகமாதாவாகிய உமையம்மையார்போனற 
கற்பு முதலிய அரும்பெருங்‌ குணம்‌ வாய்ந்தவர்‌ கிறைர்‌ தவென்‌ றும, 
அம்மை - தாயொத்த அன்புடையார்‌ நிறைந்த வென்றும்‌ 
பொரும்‌ தமாறெல்லாம்‌ கொள்க. இதுவும்‌ பேதம்‌ என்‌ ற உபாயம்‌ 
அமைந்தது. 


குறையுடைய பாம்பொன்‌ றெடுத்துண்‌ டுமிழ்க்திடக்‌ 
குலை குலைக்‌ துழல்வை யெங்கள்‌ 
கோமான்‌ பெருங்கல்வி யாட்சியை யுணர்ந்துசெங்‌ 
குருமணிச சூட்டுமோட்டு 
கிறைவுகெழு அத்திப்‌ பணாடவிப்‌ பாம்பொன்‌ று 
நேரடைய மன அணாணு 
நினையின்ற தொருபரவை யிலகுவே பாரமென 
நென்‌ அனை த்‌ தனையுமெண்ணேன்‌ 
முறையினொரு சிறுதூக்கி னெழுபரவை யும்புக 
முடித்துற கிறு த்தானிவன்‌ 
மொழியெங்க டம்பிரான்‌ வல்லப முணர்ந்‌ இஜகொன்‌ 
முத்தமா ளிகைவானயாற்‌ 


அம்புலிப்‌ பருவம்‌ ௭௯ 


றறைமணித்‌ திடராய குன்றைகக ராளியுட 
னம்புலீ யாடவாவே 
யருளூருத்‌ தேசுபொலி யருண்மொழித்‌ தேவனுட 
னம்புலீ யாடவாவே. (௬) 


(த - ரை.) குறை-உடற்குறை;ராகுகேதுச்கள்‌ மாறுவேடம்‌ 
பூண்டு தேவர்களோடு அமுதுண்ட ஞான்று விட்டுணு மூர்த்தி 
யால்‌ சட்டுவத்தால்‌ வெட்டுண்ட குறைஉடலையுடையர்‌ என்பது 
கருதத்தக்கது. பாம்பு- ராகு. உண்டுமிழ்ச திடல்‌ - பற்றிவிடுதல்‌. 
ஆட்‌” - ஆளுதல்‌. குரு - நிறம்‌. அத்தி - படப்பொறி. பணாடவி- 
பணம்‌ அடவி என்று பிரிக்க: வடமொழி. பணம்‌ - பாம்பின்‌ 
படம்‌ அடவி - காடு. தலைதோறும்‌ தனித்தனிப்‌ படமுடையனாய்‌ 
ஆயிரக்‌ தலையுடையன்‌ சேடனாதலின பணாடவி என்றனர்‌. பாம்பு- 
ஈண்டு ஆதிசேடன்‌ ; இவனைக்‌ கலையொருக்கு வல்ல பேரறிவனாக . 
கருதுப. இத்துணைப்‌ பெரும்பாம்பு (பேரறிவன்‌) எங்களையனைச்‌ 
சடையிற்‌ சர்‌ திக்க காணுவன்‌ ; உன்னை உடற்குறையுடைய ஒரு 
சிறுபாம்பு வாயிலிட்டு விழுங்கும்‌ என்பது கருதியது. ரேர்‌-எதிர்‌, 
முன்‌. நினை ஈன்றது ஒருபசவை - பாற்கடலிற்‌ ச5்‌திரன்‌ தோன்‌ 
றினன்‌ என்பது புராணம்‌. இலகுவே - இலேசாக. ஏகாரம்‌ : 
தேற்றப்பொருட்டு. நெல்‌ அனை - செல்லின்‌ நுனி. தனை- அளவு. 
முறையின்‌ - ஒழுங்காக. அக்கு - பாட்டு. சிறு தாக்கு - இலேசாகத்‌ 
தூக்குதல்‌ எனப்பொருடந்து எம்‌ பெருமான்‌ எழுப.ரவையும்‌ 
(எழுகடலையும்‌) சிறிதளவு முயற்சியின்‌ று எடுத்து நிறுத்தான்‌ என 
வரும்‌ ஈயம்‌ காண்க. ஒரு கவியில்‌ எழுபரவை யமைர்த.து. 
(.பேர்பரவை பெண்மையினிற்‌ பெரும்பரவை விரும்பல்கு, 
லார்ப. ரவை யணி திகழு மணிமுறுவ லரும்பரவை, சீர்பரவையாயினா 
டிருவுருவின்‌ மென்சாய, லோப. ரவை யிடைப்‌ ட்ட வென்னாசை 
யெழுபரவை' இத தடுத்தாட்கொண்ட புராணத்தள்ளது. இது 
வம்‌ பேதம்‌ என்ற உபாயம்‌. 
செறிதமிழ்‌ச்‌ சங்கத்து முதன்மையோ னன்பினைஈ 

திணை யென நவின்ற நூலிற்‌ 
செப்பிய விதிப்படிக்‌ கரிகுழைத தெழுதுகட்‌ 
செய்யவாய்‌ வெண்ணகைநலார்‌ 
முறிவற வணங்குதோ நெருவிடுத லால்வளரு 
மொய்ம்புபெற்‌ றனையெகாளு 
மொய்‌,த்தவெரு விடுதலத னால்வளர்‌ த லுழவுதொழின்‌ 
முயலிவன்‌ காட்டுதொழிலே 


௮0 சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மறிவரிய விந்நன்றி யுள்ளூணர்ந்‌ தனையென்னின்‌ 
வாராதி ருப்பைகொல்லோ 
மதியோ னெ அம்பெயர்‌ குறிப்புறு மற்கவிக 
மகனவா தி வாக்கயொய 
வறிவர்கழ கம்பரவு குன்றைகக ராளியுட 
னம்புலீ யாடவாவே 


யருளூருத்‌ தேசுபொலி யருண்மொ ழித்‌ தேவனுட 


னம்புலீ யாடவாவே. (௭) 


(த-ரை.) தமிழ்ச்சங்கம்‌-மதுரைச்‌ தமிழ்ச்சங்கம்‌. முதன்மை 
யோன்‌ - இறையனார்‌ என்று வழங்கும்‌ தணிமுதல்‌ வானவனாபெ 
இறைவன்‌. அன்பினைந்‌திணையென நவின்றது, “அன்பினை! 
திணைக்‌ களவெனப்‌ படுவ, தர்தண ரருமறை மன்‌ றலெட்டினுட்‌, 
கந்தருவ வழக்க மென்மனார்‌ புலவர்‌ என்னும்‌ சூத்திரம்‌, இறை 
ஈவின்‌ ற நூல்‌ - இறையனார கப்பொருள்‌. விதிப்படி ஈல்லார்‌ வணங்கு 
தோறும்‌ என்க. கருமை செம்மை வெண்மையெனவரும்‌ அழகு 
காண்க. எருவிடுதல்‌ - சிறு பெண்கள்‌ தங்கட்கு விரைவில்‌ மணம்‌ 
கூடமொறு நிலாச்சோறு சமைத்துச்‌ சந்திரனுக்குப்‌ படைக்குர்‌ 
தோறும்‌ எருப்பிட்டு இட்டு வணங்கும்‌ வழக்கம்‌ கருதியது, 
மொய்ம்பு - பலம்‌, வன்மை. உழவுதொழிலில்‌ எருவிடுதல்‌ 
சேக்கிழார்‌ பெருமானுச்குச்‌ கொள்க. தொழின்‌ முயல்‌ - தொழின்‌ 
முயற்சி, சந்திரன்‌ தீன்னிடத்து முயல்‌ காட்டுதல்போல்‌ இவரும்‌ 
முயல்‌ காட்டுவார்‌ எனவரும்‌ ஈயம்‌ ஓர்க. மறிவு - மீளல்‌, திரும்பல்‌, 
மறிவரிய விந்நன்றி - பிரதி செய்யலாற்றாத இவ்வித நன்றி, 
சந்திரன்‌ மதியோன்‌ எனப்‌ பெயரிருந்தும்‌ அஃதின்றித்‌ தேய்‌ 
இன்ரான்‌. எமது காயகர்‌ அப்பெயர்‌ குறியாமலே சிறக்இன்றார்‌ 
என்க. புலவர்‌ சான்கு வகையாவர்‌ : கவி, கமகன்‌, வாதி, வாக்கி 
என. கவி- ஆசு, மதுமம்‌, சித்திரம்‌, வித்தாரம்‌ என்னும்‌ ஈான்கு 
வகைக்‌ கவி பாடுவோன்‌. கமகன்‌ - அரும்பொருளைச்‌ செம்பொரு 
ணடையாகக்‌ காட்டிப்‌ பொருள்‌ விரித்தரைப்போன்‌. 
காரணமும்‌ மேற்கோளுமெடுத்‌து அளவை வாயிலாற்‌ பிறன்கோள்‌ 
மறுத்துத்‌ தன்‌ மதம்‌ நிற. த்துவோன்‌. வாக்க - அறம்‌ பொருள்‌ 
இன்பம்‌ வீடு என்னும்‌ ஈநாற்பொருட்‌ பயன்களைக்‌ கேட்ப வீரித்‌ 
அரைக்கும்‌ வன்மையுடையோன்‌. அறிவர்‌ கழகம்‌- புலவர்கூட்டம்‌; 
இஃது மேற்கூறிய சால்வகைச்‌ கவிகள்‌ ஆயெ கூட்டம்‌ என்க. 
இவற்றினை யெல்லாம்‌ ஒருங்குடையர்‌ சேவையர்‌ கர 
பற்றி அறிவர்‌ கழகம்‌ பரவுவ தாயிற்று, இது த 


உபாயம்‌. 


வாத - 


வலமென்பது 
ானம என்ற 


அம்புலிப்‌ பருவம்‌ ௮௧ 


பெருநாவ லோவெனு முழக்கறா மென்பாற்‌ 
பிறங்குபயிர்‌ கொடிசெடியெலாம்‌ 
பேணும்‌ கருக்கொள்ள நீயுபக ரித்தலுட்‌ 
பேணா திருந்தானலன்‌ 
திருாவ லூர்‌ காழியார்‌ கூனறத்‌ 
திருவாய்‌ மலர்ந்ததொப்பச்‌ 
செயிர்கொணின்‌ கூனொழிப்‌ பான்வாய்‌ மலர்ந்துகூன்‌ 
செய்யுளினு முறவைத்திலா 
னொருநாவ லொடுபெயர்‌ பெறும்பொலத்‌ தினுமருமை 
யுறநவில்‌ புராணத்தினோே 
சொப்பிலா வெங்கள்‌ பெரு மானட்பு மதிகிற்‌ 
குயிர்க்குறுதி செய்வதாகு 
மருகாவ லோர்பரவு குன்றைகக சாளியுட 
னம்புலீ யாடவாவே 
யருளுருத்‌ தேசுபொலி யருண்மொழித்‌ தேவனுட 
னம்புலீ யாடவாவே. (2) 


(த - ரை.) காவலோ எனும்‌ முழக்கம்‌ - உரப்பன்‌ முழக்கம்‌; 
இத களத்து நெற்போரடிப்போர்‌ பகட்டினை யுமப்பு மொலியென்ப. 
மென்பால்‌ - மருதநிலம்‌. உபகரித்தல்‌ - தன்‌ இரணங்களால்‌ 
பைங்கூழ்‌ வளர்த்தல்‌. பேணுதல்‌ - பாராட்டுதல்‌. தருமாவலூரர்‌ - 
ஈம்பியாரூச.ராகிய சுந்தரமூர்த்தி, இவர்‌ கூனறத்‌ திருவாய்‌ 
மலர்ந்தது - இறைவன்‌ பரவைப்‌ பிராட்டியாரது ஊடல்‌ திர்த்த 
ஞான்று அவர்‌ இருமாளிகையில்‌ சின்னாள்‌ தமக்குத்‌ இருமாலையும்‌ 
இனிய அடைக்காயும்‌ கொடுத்துவர த கூனர்‌ ஒருவர்‌ குருடர்‌ ஒருவர்‌ 
என இருவரையும்‌ ஈம்பியாளுரர்‌ கூனுய்‌ குருடுர்‌ தீர்த்து ஏவல்‌: 
கொண்டார்‌ என்பது வரலாறு. இதனை, “தேனுங்‌ குழலும்‌ 
பிழைத்ததிறா மொழியாள்‌ புலவி திர்க்கமதி, தானும்‌ பணியும்‌ 
பகைதீர்க்கும்‌ சடையார்‌ அது தருந்கிருாட்‌, கூனுங்‌ குருடுச்‌ 
இர்த்தேவல்‌ கொள்வார்‌ குலவு மலர்ப்பாதம்‌, யானும்‌ பரவித்‌ 
இர்க்ன்றேன்‌ ஏழு பிறப்பின்‌ முடங்குகூன்‌' எனவருச்‌ திநத்‌ 
தொண்டர்‌ புராணத்‌ திருவிருத்தத்தானும்‌, “கூற்றுக்‌ செவனோ 
புசறிரு வாரு.ரன்‌ பொனைமுடிமே, லேற்றுத்‌ தொடையலு மின்‌ 


சே. பி.-6 


௮௨ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


னடைச்‌ காயு மிடுதருமக்‌, கோற்றொத்துக்‌ கூனனுங்‌ கூன்டோய்‌ 
.குருடனுங்‌ சண்பெற்றமை, சாற்றித்‌. இரியும்‌ பழமொழி யாமீத்‌ 
தரணியிலே? எனவருச்‌ திருத்தொண்டர்‌ திருவந்தாதித்‌ இருப்‌ 
- பாட்டானும்‌ காண்க. சீகாழியார்‌ - ஆளுடைய பிள்ளையா ரா$பூ 
ஞானசம்பந்தர்‌. இவர்‌ கூனறத்‌ திருவாய்‌ மலாந்தது மதுரையில்‌ 
சமணரோடு வாதமேற்றஞான்று புனல்வாதத்தில்‌ வைகையில்‌ 
ஏடு இடும்படி பாடிய திருப்பாசுரத்து “வாழ்கவரந்தணர்‌ என்னு; 
திருமறையில்‌ “வேந்தனு மோக்குக' என எழுந்த ரிறைமொழியார்‌ 
பாண்டியர்‌ பெருமான்‌ கூனொழிந்தனர்‌ என்பது. இதனை, 
எம்பிரான்‌ வெனே யெல்லாப்‌ பொருளுமென்‌ நெழு மேட்டிற்‌, 
றம்பி.ரா னருளால்‌ வேந்தன்‌ றன்னைமுன்‌ னோங்கப்‌ பாட, வம்புய 
மலராள்‌ மார்ப னனபாய னென்னாஞ்‌ சர்த்திச்‌, செம்பியன்‌ 
செங்கோலென்னத்‌ தென்னன்கூ னியிர்ர்த தன்றே எனவரு* 
திநுத்தொண்டர்‌ புராணத்‌ திருவாக்கானும்‌, “மும்மைத்‌ தமிழ்ச்‌ 
செழியன்‌ வெப்பொடு கொடுங்கூனு மோசித்த வித்தலத்தின்‌! 
எனவரும்‌ குமரகுருபர சுவாமிகள்‌ இருவாக்கானுய்‌ கண்டு 
கொள்க. ஒப்ப - சமமாக. செயிர்‌ - குற்றம்‌, நின்கூன்‌ - நினது 
வளைவு. செய்யுளினும்‌ கூன்‌ வைத்திலன்‌ என்க. கூன்‌ - ஈண்டு 
வெண்பா முதலிய செய்யுட்களின்‌ முதலடியின்‌ ஓசேவிடத்துப்‌ 
பொருள்படத்‌ தனித்து நிற்கும்‌ கூன்‌, கூன்போன்று நிற்றலிற்‌ 
கூன்‌ எனப்பட்டதென்க ; தனிச்சொல்‌ என்பாருமுளர்‌. இதனை 
(பொருளோடு அடிமுதல்‌ நிற்பது கூன்‌' எனவரும்‌ யாப்பருங்கலக்‌ 
காரிகையிற்‌ காண்க. உதாரணம்‌:--உதுச்சாண்‌, சுரந்தானா 
வண்கைச்‌ சுவணமாப்‌ பூதன்‌, பரந்தானாப்‌ பல்புகழ்‌ பாடி யிரரந்தார்‌ 
மாட்‌, டின்மை யகல்வது போலவிருணீங்க, மின்னு மளிதேர்‌ மழை! 
எனவரும்‌ வெண்பாவில்‌ 'உதுச்காண்‌? என்பது பொருள்‌ தழுவி 
அடியின்‌ முதலிலே தனி நிற்றலாற் கூனாயிற்று, இக்கூன 
சேக்கிழார்‌ பெருமான்‌ திருப்புராணத்து யாண்டுங்‌ காணப்படுவ 
,தில்லையாதல்‌ சிறப்பென்க. ஈாவலொடு பெயர்பெறும்‌ பொலம்‌ - 
சாம்பூ£தம்‌ என்னும்‌ பொன்‌ ; சம்பு - நாவல்‌; பொலன்‌ - பொன்‌, 
காவல்‌ மரங்கள்‌ உளவா தலினானே ஈந்‌தவு சம்புத்திவு எனப்‌ பெயர்‌ 
வழங்குவதாயிற்று என்ப. மதி:விளி வேற்றுமை, உறுதி-கழிபெரு 
நன்மை. மதியே, உன்னை எங்களையன்‌ பேணா தின்‌ , வரின்‌ உன்‌ 
கூனொழித்துப்‌ பேரருள்‌ செய்வான்‌, ஆதலின்‌ வருக எனத்‌ தானம்‌ 
என்ற உபாயத்திற்‌ கூறியதாகும்‌ இச்‌ செய்யுளென்க. 


தலைமயிர்‌ பறித் துமரை யிற்பா யுடுத்துந்‌ 
தழைத்திரள்கை வைச்‌ துமுழலுஞ்‌ 
சழக்கர்மத மாங்களங்‌ கம்பரவ னீக்கியுயர்‌ 


சைவகிலை யெங்குமாக்கு 


அம்புலிப்‌ பருவம்‌ ௮௩ 


திலயுடைய தம்பிரா னின்களஸ்‌ கம்போக்கி 
நிகழ்புனித மேயாக்குவா 
னீடுமிதன்‌ மேலுறுதி யென்னைகொ னினக்கின்னு 
ரேரளப்‌ பரியசான்றோர்‌ 
சலைபலவு மோருருக்‌ கொண்டனைய ரருணோக்கு 
காதலார்‌ நிற்கவுகினைக்‌ 
கடைக்கணித தாடவா வென்றழைத்‌ தஅபெருங்‌ 
கருணையே கங்கையினுமிக்‌ 
கலைமருவு புனல்வளக்‌ குன்றைஈக ராளியுட 
னம்புலீ யாடவாவே 
யருளுருத்‌ தேசுபொலி யருண்மொழித தேவனுட 
னம்புலீ யாடவாவே. (௯) 
(த - ரை.) தழைத்திரள்‌ - மயிற்பீலிக்கற்றை. உழலும்‌ - 
திரினெ ற. உழலுதல்‌; என்பது, (வேத வேள்வியை நிந்தனை செய்‌ 
தழல்‌! என ஆளுடைய பிள்ளையார்‌ வாக்கினும்‌ கட்டண காண்க. 
சழக்கர்‌ - சமணர்‌; பொய்யர்‌ அல்லது குற்றமுடையோர்‌. இது- 
களங்கம்‌ நீக்கப்‌ புனிதமாக்குதல்‌. கலை - நூற்சலை, சாத்திமம்‌. 
இதுவும்‌ தானம்‌ என்ற உபாயம்‌ ஆம்‌. 
கா தலொடு வாவென்‌ றழைத்தவுடன்‌ வர்திலான்‌ 
கருதியதெ னென்‌ றுசற்றே 
கறுக்கச்‌ வெத்தல்‌ கூடா அநாண்‌ பூண்டான்‌ 
களங்கத்‌ திறத்தினென்று 
போதலுற யாம்புகன்‌ றேமினி முனிந்திடிற்‌ 
போக்குவே றில்லையாகும்‌ 
புன்மையா னிவனென்றொர்‌ க்‌ முக்கட்‌ 
புராதனனு முனை வெறுப்பன்‌ 
வீதலுற லேயன்றி வேறொன்று முள்ள அகொல்‌ 
விளைகுவ தனை த்துமோரந்து 
மேயினேன்‌ மேயினே னென்றடையி னலமுண்டு 


மேலுலக வாழ்க்கையோர்மிக்‌ 


௮௪ சேக்கிழார்‌ பிள்ளை ததமிழ்‌ 


காதலுற விழைதரும்‌ குன்றைகக ராளியுட 


னம்புலீ யாடவாவே 


யருளுருத்‌ தேசுபொலி யருண்மொழித்‌ தேவனுட 


னம்புலீ யாடவாவே. (௯) 


(கு -ரை.) கறுக்கச்வெத்தல்‌ - கோபித்தல்‌, ஜெத்தல்‌ 
நாண்‌ - வெட்கம்‌. திறத்தின்‌ - தனமையால்‌ நாணத்‌ிற்குக்‌ 
காரணம்‌ களங்கம்‌ என்றபடி. புராதனனும்‌ - உம்மை உயர 
சிறப்பு. வீதல்‌ -கெட்டொழிதல்‌, சாதல்‌. மேயினேன்‌ மேயீனேன்‌.. 
வந்தேன்‌ வந்தேன்‌; இஃது அடுக்கு, விரைவுப்‌ பொருட்டு; 
இறச்தகாலமும்‌ அதுபற்றியே யாமென்க. “மலர்மிசை ஏ&னான்‌' 
என்பதுபோல, மிச்சாதல்‌உற - மிக்கு ஆதல்‌ உற, மேன்மை 
யடைதல்பற்றி. விழைதமல்‌ - விரும்பல்‌. விழைதரும்‌ ஈகராளி 
என்று கூட்டியுரைக்க. இச்செய்யுள்‌ தண்டம்‌ என்னும்‌ உபாயம்‌ 


பற்றிக்‌ கூறிய தென்றோர்க. 


௮. சிற்றிற்‌ பருவம்‌ 
[இது மூன்றாம்‌ ஆண்டிற்குரியது. சிற்றில்‌ -சிறு வீடு. 
இறுமியர்‌ மணல்வீடு கட்டி விளையாடும்போது அவ்‌ லீட்டினைச்‌ 
இதையா திருக்கும்படி அச்‌ சிறுமியர்‌ தலைவனை வேண்டுவதாகப்‌ 
பொருள்‌ அமைத்‌ தப்‌ பாடுவது.] 


வாருந்‌ திருவீ தியினொருசார்‌ 
வண்ணித்‌ திலங்கள்‌ கொடுமுயன்றில்‌ 
வகுக்குந்‌ திறத்தே யறிவுசெலு 
மாண்பா னின அ வரவுணரா 
தாரு மிருக்கை யெழாதிருந்தே 
மறிந்து தருக்கி யிருந்திலமா 
லண்ண லஃதுட்‌ கொண்டுபகை 
யமையப்‌ பாராட்‌ டுதலழகோ 
வோரும்‌ புகழ்க்கற்‌ பகத்தளிக 
ளொருங்கு மொய்ப்ப தெவனென்றே 
யும்பர்‌ ஈடுங்கி நிலைகுலைய 
வொருவேற்‌ அமையு முணர்வரிதாச்‌ 
சேரும்‌ பொழிற்றண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (க) 
(த - ரை.) வாரும்‌ - நீண்ட ; இதனை மூற்றாக்கி “வருவீர்‌? 
எனக்‌ கோடலுமாம்‌. திறத்தே-செயலில்‌. உணராத - அறியாமல்‌. 
அரும்‌ - யாரும்‌. யாருமிருக்கை எழா திருந்தோம்‌. இத பெண்கள்‌ 
கூற்று. தருக்கயிரு£்‌ திலம்‌-இறமாம்‌ இருக்தோயில்லை, அண்ணல்‌: 
விளிவேற்றுமை. அழகோ : ஓசாரம்‌ எதிர்மதைப்பொருட்டு, 
சேரும்‌ - உம்பர்‌ ஈாடடையும்‌. தண்டக காடு - தண்டகன்‌ காடு; 
சதுர்‌. இன்காகு புத்திரன்‌. இவன்‌ தனது மா அபட்ட 
க்கம்‌ பற்றிப்‌ பிதாவாற்‌ அமத்தப்பட்டு விர்தமலையின்‌ தெற்கே 
த நாடு கண்டு ஆளுகையில்‌ சுச்ரெனாற்‌ சபிக்சப்பட்‌ 
ந்தான்‌. ஈகமழிர்து காடா தண்டக வனமாயித்றென்பர்‌. 


ர்க தொண்டை நாடாயிற்று. இதன்‌ வரலாறு நாகலோக 


௮௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மடைந்து நாகசன்னிகையை மணந்த சோழன்‌ ஒருவன்‌ அவள்‌ 
வயிற்றிற்‌ பிறந்து தொண்டைக்கொடி யைச்‌ சுற்றிவந்த த்‌ 
புதல்வனுக்குத்‌ தொண்டைமான்‌ என நாமஞ்சூட்டி இர்‌ நாட்டை 
கட்டியாளச்‌ செய்தான்‌ என்பது முதலில்‌ இது சோழசாட்டில்‌ 
அணை நாடாயிரும்‌ த பின்னர்த்‌ தணிசாடாயது. தீண்டகராட்டின்‌ 
சோலை கற்பகச்சோலையுடன்‌ சேரும்படி வளர்ச்து வேற்றுமை 
யறியாவிதம்‌ நின்றது என்பது கருத்து. கற்பக த்தில்‌ வண்டு 
மொய்ச்சாது, மொய்த்தது கண்டு உம்பர்‌ ஈடுங்னெர்‌ என்க. 


ஒழிக்குக்‌ திறத்தி னருகந்த 
அறையா நின்ற பாழிகொலவ்‌ 
வு௮வ ரமரும்‌ பள்ளிகொன்மற்‌ 
அளளா ராய பரசமயர்‌ 
பழிக்கும்‌ படிவா மிருக்கைகொல்யாம்‌ 
பாங்கிற்‌ புரியிச்‌ சிறுவீடு 
பதத்திற்‌ சிதைத்தால்‌ வருசன்ற 
பயன்புண்‌ ணியமோ புகழ்கொல்லோ 
சுழிக்குஞ்‌ செலவிற்‌ பாலிநதி 
சுரந்து பாய மாலியானை த்‌ 
தொண்டை யெடுப்பு மறையும்விதந்‌ 
அவன்றி வளர்ந்து விளை செக்கெல்‌ 
செழிக்கும்‌ வயற்றண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (௨) 


(த - ரை.) அருகர்தன்‌ - சமணர்‌ இறைவன்‌. 
விடம்‌, கோயில்‌. அவ்‌ வுறுவர்‌ - அவ்‌ வமணசமயத்து முணிவர்கள. 
பள்ளி - சமண்பள்ளி. பழிக்கும்படி - பழிப்புறுமா று. த தட 
அழகு. சிதைத்தலான வரும்‌ பயன்‌ புண்ணியமேர புகழோ 
இரண்டுமில்லை யென்பது. செலவு - செல்கை. மதங்கொண்ட 
பெரிய ஆண்யானை கக்கிய அதிக்கை மறையுமளவு செந்நெல்‌ 
உயர்க்து வளரும்‌ வளமருவிய தொண்டை ஈநாடென்க, மல்ல 
பெரியயானை. தொண்டை - துதிக்கை. அவன்‌ நி _ செருங்‌பி. 


பாழி - வாழ்‌ 


சிற்றிற்‌ பருவம்‌ வன 


வெய்ய வமையும்‌ பரசமய 
விருப்பஞ்‌ சுமந்த திருவில்லார்‌ 
வினையைச்‌ சிதைத்தி யவர்மாயை 
வீயச்‌ சிதைத்தி யாணவமு 
ரையச்‌ சதைத்தி யிவைசிதைத்தா 
னாடும்‌ புகழ்புண்‌ ணியமிரண்டு 
நாளு நினக்கு மேன்மேலா 
நகையா மெங்கள்‌ செயல்சிதைத்தல்‌ 
வையம்‌ வியக்குஞ்‌ செங்கரும்பும்‌ 
வாழைக்‌ குலையும்‌ பசுங்கமுகும்‌ 
வயங்கு மிளநீ ரிலாங்கலியு 
மகவா னவைக்கோ ரலங்காரஞ்‌ 
செய்ய வுயர்‌ தண்‌ டககாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிையேலே. (க) 


(த - ரை.) வெய்ய அமையும்‌ - தீயவை பொருந்திய. திரு 
வில்லார்‌ - முத்திச்செல்வம்‌ பெறுதற்குரிமை யில்லாதவர்‌. ₹ இரு. 
வெண்ணீறணியாத திருவிலூரும்‌ ? என்பதிலும்‌ இப்‌ பொருளைக்‌ 
காண்க. வினையை - தீவினையை. சிதைத்தி - அழிப்பாய்‌, மாயை - 
மாயச்செயல்கள்‌. ரைய- சக்தி செடுமாறு எங்கள்‌ செயல்‌ - 
எங்களால்‌ செய்த சிற்றில்‌, எங்கள்‌ சிற்றில்‌ சதைப்பதை மேற்‌ 
கொண்டால்‌ பெருந்தகைமைககுத்‌ தகாச காரியமாய்‌ ஈகைப்பை 
யுண்டாக்கும்‌ என்றனர்‌. இலாங்கலி-தென்னை. மகவான்‌ அவை - 
இர்திரசபை; இது சுதன்மை என்னும்‌ பெயர்த்து. கரும்பு. 
வாழை கமுகு முதலியன வானுற உயார்து விளங்குகின்றன 
வென்பது கறாதியஅ. 


பொருந்து நிலத்தே ராலுழுதல்‌ 
புகழாம்‌ விதியு மதவாகும்‌ 
பொருந்தா கிலங்கா லாலுழுதல்‌ 
புகன்ற விரண்டு ளொன்றாமோ 


௮௮ சேக்ழொர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
வருந்து மரிய திருவடியு 
மண்டு புழுதி யடையுகறு 
மலாதோய்‌ பவைமற்‌ றிதுதோய்தல்‌ 
வழக்கோ கண்டார்‌ ச்பாரோ 
முருந்து முறுவன்‌ மடமாதர்‌ 
முயங்கும்‌ பொழில்வாய்க்‌ கருஞ்சுரும்பர்‌ 
முரலா நின்ற பண்கேட்டு 
முகந்து கொடுக்கும்‌ பொற்காசரிற்‌ 
செருந்து மலர்‌ தண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (௪) 
(த - ரை.) பைங்கூழ்‌ விளைமப்‌ பொருந்தும்‌ நிலத்தை 
ஏருழுதலே விதியாதலன்றிப்‌ புகழையும்‌ தரும்‌; எங்கள்‌ சிற்றி 
லமைந்த பொருந்தாத நிலத்தைக்‌ காலால்‌ உழுதல்‌ (சிதைத்தல்‌) 
விதியுமன்று, புகழுமன்று. இஃதன்றித்‌ திருவடியும்‌ வரும்‌ தும்‌, 
புழுதியளைந்‌து மாசுறும்‌. மலர்‌ தோய்பவை - அன்பர்‌ அருச்சிக்கும்‌ 
மலரில்‌ முழுக்‌ டெப்பலை; அவை திருவடிகள்‌. இது - புழுதி, 
மரு அ - மயிலிறஇனெடி.. பண்கேட்டு முகந்து கொடுத்தல்‌ - இசை 
கட்டுப்‌ பரிசு கொடுத்தல்‌. காசின்‌ : இன்‌ உவம உருபு. செருர்து: 
செருந்தி; இதன்‌ பூக்கள்‌ பொன்னிறமென்க. “செருந்தி செம்‌ 


பொன்செயுந்‌ இருரெல்வேலியுறை செல்வர்தாமே? 


எனவரும்‌ 
தமிழ்வேதம்‌ காணத்தக்கது. 


உற்றார்‌ சகியார்‌ புனலாட்ட 
அரியார்‌ பலரு மடிக்கடியிவ்‌ 
வொல்லாப்‌ புழுதி தோய்வெவனென்‌ 
அமைப்பார்‌ தவஞ்செய்‌ தருமருந்திற்‌ 
பெற்றார்‌ செவியோ ரினும்பதைப்பார்‌ 
பிறங்கக்‌ காணி லென்படுவார்‌ 
பேசா வருமை பாராட்டிப்‌ 


பேணி பெடுப்பா சையுஞ்சனப்பார்‌ 


சிற்றிற்‌ பருவம்‌ ௮௯ 


கற்றா ரரிய அல்பலவுங்‌ 
கண்டார்‌ விளங்க நூலினுரை 
கரைந்தார்‌ வரைந்து சிவனடியிற்‌ 
கலந்தார்‌ கடிந்து பமசமயஞ்‌ 
செற்றார்‌ செறிதண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (௫) 


(த - ரை.) ஒல்லா - தகுதியற்ற, அருமருச்தின்‌ - அமுதம்‌ 
போல. செவியோரினும்‌ - கேட்பினும்‌. பேசா அருமை என்பதை 
அருமை பேசாவென மாற்றி அருமைபேசி என்றமைக்க; பேச 
ஒண்ணா அருமை என்றுமாம்‌. மூல்கண்டார்‌ - நூல்‌ இயற்றியோர்‌. 
உரை கரைர்தார்‌- உரை இயற்றியோர்‌. கற்றார்‌, கண்டார்‌, 
கமைந்தார்‌, கலந்தார்‌, செற்றார்‌ (ஆய பெரியோர்கள்‌) செறி 
உம்மை விரித்துக்கொள்க. தொண்டை ஈன்னாடு தொட்டிக்கலைச்‌ 
சுப்பிரமணிய முணிவர்‌, கந்தப்பையர்‌, விசாகப்பெருமாளையர்‌, 
சரவணப்‌ பெருமாளையர்‌, ஆறுமுகநாவலர்‌, வீசாசாமிச்‌ செட்டியார்‌ 
முதலிய கற்றாரையும்‌ ; திருவள்ளுவர்‌, கச்சியப்ப சிவாசாரியார்‌, 
குசனேரியப்பர்‌, ட்‌ தங்கி சேக்கிழார்‌ முதலிய நூலா 
சிரியர்களையும்‌; பரிமேலழகர்‌ முதலிய உரையாசிரியர்களையும்‌ ; 
பூசலார்‌, வாயிலார்‌, சவெரேசர்‌, பூம்பாவையார்‌ முதலிய பல 
சிவனடியிற்‌ கலந்தவர்களையும்‌ ; அப்பையதிக்செர்‌ முதலிய பம 
சமயஞ்‌ செற்றவர்களையும்‌ தன்னிடத்துச்‌ கொண்டிருந்‌ ததெனின்‌ 
இப்‌ பாட்டிற்‌ கூறியது மிகையன்றென்பது கண்டுகொள்க. 


தாங்கும்‌ வளவ னனபாயன்‌ 
றன்கண்‌ மணியா யவனமைச்சா 
தங்கள்‌ சூளா மணியாயுத்‌ 
தமச்சோ ழப்பல்‌ லவனெனும்பே 
ரோங்கும்‌ படிகொள்‌ விண்மணியா 
யுவக்கு மடியார்‌ சரித்திரமுற்‌ 
அரைசெய்‌ தருள் சிந்‌ தாமணியா 
யுயர்வு பூணி னிளம்பருவ 


௯௬௦ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வாங்கும்‌ பிறைஈன்‌ னுதலார்செய்‌ 
வண்டல்‌ சிதைக்க வேண்டுவதோ 
வாழைக்‌ குருத்து மதிஈடுப்போய்‌ 
மாரன்‌ குடைக்கோர்‌ காம்பாகித்‌ 
தேங்குர்‌ திருக்கண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (௬) 
(த - ரை.) சோழன்‌ கண்மணி-கண்ணிற்‌ கருமணி போன்று 

இன்‌ றியமையா தவர்‌. * கண்ணிற்‌ கருமணியே மணியாடு பாவாய்‌! 
எனவரும்‌ தமிழ்‌ வேதமும்‌ காண்க. சூளாமணி - முடிமணி, 
உத்தமசோழப்‌ பல்லவன்‌ - சேக்கிழார்‌ பெருமானுக்கு அரபாயர்‌ 
வழங்கிய பட்டப்பெயர்‌ படிகொள்‌ - நிலத்‌ தனமைர்த. விண்மணி - 
விண்ணின்‌ ஒளிரும்‌ ஞாயிறு, இர்தாமணி - நினைத்தது தரும்‌ 
தெய்வமணி, இத்தகைய பலமணிகள் போன்‌ ரொளிரும்‌ பெரியோ 
ராய தேவரீர்‌ சிற்றில்‌ சிதைத்தல்‌ பெருமையோ வென்றது. வாய்‌ 
கும்‌ - வளைந்த. வண்டல்‌ - சிற்றில்‌, மாரன்‌ குடை - மன்மதன்‌ 
குடையாகய சந்துரன்‌. வாழைக்குருத்துச்‌ சர்‌திரமண்டலத்தை 
யடுத்து நின்று மன்மதன்‌ குடைக்காம்பு போலத்‌ தோன்றும்‌ 
என்பது கருத்து. 


ஏத மகல வளவன்‌ மூன 
மேற்று குடிக ளொருகாற்பத்‌ 
தெண்ணா யிரத்து ளொருகுடியென்‌ 
றியம்பே மபய னமா தீதியருட்‌ 
போத மருவு மொருவனெனப்‌ 
புகலேம்‌ பு.ராணஞ்‌ செய்தாருட்‌ 
பொலியு மொருவ னெனஙவிலேம்‌ 
புகலின்‌ மூவ ருளுமொருவ 
னாத மகன்ற பமமனென 
நவிலி னடைவ தடையுமென 
நன்று தெரிந்தே மெங்கள்‌ செய 
னயவா திருக்குர்‌ திறமென்னே 


| 


சிற்றிற்‌ பருவம்‌ ௯௫ 


சீத வளத்தண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சதையேலே. (எ) 
(த - ரை.) ஏதம்‌ - குற்றம்‌. வளவன்‌ - கரிகாற்சோழன்‌. 
முனமேற்றியது - கரிகாற்சோழன்‌ தன்னாட்டினின்‌ ஐம்‌ ஏனைய 
ராடுகளினின்‌ அம்‌ பசுங்குடி. பன்னீ ராயிரத்சையும்‌, கற்குடி ஈாற்பத்‌ 
செண்ணாயிரத்தையும்‌ தொண்டைமண்டலத்துச்‌ குடியேற்றினா 
னென்பது வரலாறு. பசுங்குடியினும்‌ நற்குடி. மேம்பட்ட த. இச்‌ 
நற்குடி ஈாற்பத்தெண்ணாயிர த்துள்‌ சேக்நிழார்குடி ஒன்றென்பதை 
(நாடெங்குஞ்‌ சோழன்முனந்‌ தெரிந்தே யேற்று ஈற்குடிநாற்‌ 
பத்தெண்ணாயிரத்து வந்த, கூடல்இழான்‌ புரிசைகழோன்‌ குலவு 
£ீர்வெண்‌ குளப்பாக்‌ இழான்வரிசை குளத்துழான்முற்‌, நேடுபுக 
ழாரிவருஞ்‌ சிறந்துவாழச்‌ சேக்கிழார்‌ குடியிவிக்தத்‌ சேசமுய்யப்‌, 
பாடல்புரி யருண்மொழித்தே வரும்பினந்தம்‌ பாலறா வாயரும்வச்‌ 
துதித்து வாழ்ந்தார்‌! எனச்‌ சேக்கிழார்‌ புராணத்து உமாபதி 
சிவம்‌ கூறுமாற்றால்‌ அறிக. அமாத்தியர்‌ - அமைச்சர்‌ ; ௮௬௫ 
லிருப்பவர்‌ என்பது பொருள்‌, : அமைச்சரசேய்ப்ப ? என்னும்‌ 
திருவாக்கு ஈண்டுக்‌ கருசத்தச்சது, போதம்‌ - ஞானம்‌. மூவர்‌ - 
அயன்‌ அரி அரன்‌ ; குணதத்த௮த்தில்‌ நின்று காரியம்‌ செய்யும்‌ 
மும்மூர்த்திகள்‌. காதமகன்ற - நாதத;த்துவங்சடர்த. பரமன்‌ - 
தரியசிவம்‌. நாதம்‌ - காததத்துவம்‌, ஈவிலின்‌ அடைவது - 
சொல்லின்வரும்‌ சிவநிர்தை; இதுபற்றி வரும்‌ கோராரகம்‌ 
கொள்க.  மூவரென்றே யெம்பிரானொடு மெண்ணி விண்ணாண்டு 
றேவரென்றே யிறுமார்தென்ன பாவம்‌ திரிதவரே? 
எனவரும்‌ இருவாசசமும்‌, * மூவா முதலா முதல்வனையு மூவுலகிற்‌, 
சாவார்‌ பிறப்பார்ச டல்களையுக்‌--தேவாச, ஓச்ச நினைவாருக 
சல்லவோ வோமேமு, மிச்ச ஈரசம்‌ விதித்த. துகாண்‌ ? எனவரும்‌ 
இரட்டையர்‌ வாக்கும்‌ ஈண்டுக்‌ கருததீதக்சன. மனது - தெளிவுற. 
எங்கள்‌ செயல்‌ - எங்களது காரியமாகிய சிற்றில்‌ செயல்‌ : ஆகு 
பெயா. நயலாதிருதீதல்‌-விரும்பா திருத்தல்‌. . இயம்பேம்‌-புகலேம்‌, 
நவீலேம்‌ என்றது. ஒப்புயர்வற்ற விளக்கும்‌ ஒரு பரமன்‌ எனப்‌ 
பாராட்டுவோம்‌ என்றாசென்ச 
பொன்னஞ்‌ சிலம்பு புலம்படி மண்‌ 
பொருந்தித்‌ துளையும்‌ விழைவடையிற்‌ 
பொலியும்‌ பற்ப லுபகிடதம்‌ 
புகறல்‌ கேட்டு நீறொருவு 


மண்மேற்‌, 


௯௨ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


முன்னங்‌ கொள்சிற்‌ சிலர்‌ துதலின்‌ 
முயங்கிப்‌ படிந்த மண்டோய்ந்து 
முருங்கத்‌ அளை தல்‌ கூடிடினம்‌ 
மோக மவர்நீத்‌ தய்வாரே 
கன்னங்‌ கரிய கடாப்பாய்ந்து 
காமர்‌ பொய்கை நீர்கலக்கல்‌ 
கழிந்தோட்‌ டெடுக்க வராலெழுந்‌ த 
கடுக மோதப்‌ பலவுதிருந்‌ 
தென்னம்‌ பழத்தண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (௮) 


(த - ரை.) புலம்படி - புலம்பும்‌ அடி ; புலம்பல்‌ - ஒலித்தல்‌, 
விழைவு அடையின்‌ - விருப்பம்‌ இருக்க ஞாயமில்லை, இருப்பின்‌ 
என்றபடி. பற்பல - மிகப்பல. உபகிடதம்‌ - வேதூிரம்‌, பல 
உபநிடதமாவன : காலாக்கினியுருத்திமம்‌, தைத்திரியம்‌, யோக 
தத்துவம்‌, சாபாலி, வாசுதேவம்‌, பசுமசாபாலம்‌, மிருகச்சாபாலம்‌, 
நா.ரதபரிவிராசம்‌, இராம ரகசியம்‌, சாண்டில்லியம்‌, திரிபுரதாபினி, 
அதர்வசிமம்‌, ஈசா வாசியம்‌, பிருக தாரண்யம்‌ என்பனவும்‌ பிறவுமாம்‌. 
கேட்டும்‌ -கேட்டறிர்தும்‌. நீறு - விபூதி. முன்னம்‌ - எண்ணம்‌. 
மண்‌ - வயிணவ சமயிகள்‌ அணியும்‌ திருமண்‌. முருங்க - அழிய. 
தளைதல்கூடின்‌-அளையப்பெறின்‌. மோகம்‌ - மயக்க அறிவு. நீத்து- 
ஒழித்து. உய்வார்‌ - பிழைப்பார்‌. ஏகாரம்‌ - தேற்றம்‌, 4 உண்மாசு 
கமுவவது நீறென்றே யுபரிடத முமைப்பக்‌ கேட்டு, மண்மாசு 
படப்பூசும்‌ வடிவுடையா ரகன்றதற்பின்‌ மனையில்வைகும்‌, பெண்‌ 
மாசு கழியவொரு சிவனடியார்‌ தமைக்காணப்‌ பெரறாம வின்றென்‌, 
கண்மாசு படுவதெனக்‌ கனிந்தொழுகு தீலையன்பாற்‌ கவலை 
கூர்வாள்‌ ? எனவரும்‌ பமஞ்சோதியார்‌ வாக்கு ஈண்டுக்‌ கருதத்‌ 
தக்கது, கன்னங்கரிய - மிகக்கரிய ; சின்னஞ்சிறிய என்பது 
போன்ற வழக்கு. ஓட்டெடுச்சு, மோத உதிரும்‌ என்று கூட்டி 
வினை முடிக்க. பலவுதிறாம்‌ தென்னம்பழம்‌ - தென்னம்பழம்‌ பல 
வுதிரும்‌ என மாற்றுக. எருமைச்சடாப்‌ பாய்ந்து பொய்கை நீரைக்‌ 
கலக்க அதனால்‌ வரால்‌ எழுந்து துள்ளித்‌ தென்னையின்‌ மோதப்‌ 
பழம்‌ பல வுதிரும்‌ தண்டக நாடு என்க. காமர்‌ பொய்கை - அழயெ 
தடாகம்‌, ஓட்டெடுக்க - விரைர்து செல்ல, 


சிற்றிற்‌ பருவம்‌ ௯௩ 


மாறு படுமன்‌ னவரெனினும்‌ 
வளவன்‌ கழற்கா றொழினவர்வாழ்‌ 
மணிமா ளிகைகண்‌ மிக்குயரு 
மாறு விடுப்பாய்‌ மறையோர்மாற்‌ 
கூறு படும்‌ ப. ரனடியார்‌ 
குறிப்புள்‌ ளூணர்க்‌ து நெடுவானுங்‌ 
குறுக நிமிர்மா டங்கள்பல 
குயிற்றிக்‌ கொடுத்தக்‌ குடியமைப்பாய்‌ 
வேறு படுமா தியாம்வகுத்த 
வீட்டை விடுத்துச்‌ செலின்வரலென்‌ 
வேழக்‌ கரும்பின்‌ சாறோடி. 
விரிந்த கரம்பும்‌ பாயக்‌ துகுழை 
சேறு படுதண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (௯) 
(த - ரை.) மாறுபடும்‌ - பகைமையாய. கழற்கால்‌ - வீர 
சண்டையணிர்த பாதம்‌. மறையோர்‌ - வேதமோதவோர்‌, பிரா 
மணர்‌. முற்கூறுபடும்‌ - முதன்மை வாய்ச்தவராகக்‌ கூறப்படும்‌. 
குறிப்பு - திருவுள்ளக்குறிப்பு. நிமிர்‌ - ஒங்கி யுயர்க்த. யாம்வகுத்த - 
அடியேங்கள்‌ கட்டிய. வீட - சிற்றில்‌. விடுத்துச்‌ செலின்‌ - அழி 
யாமல்‌ விட்டுச்சென்றால்‌. வமல்‌என்‌ - வருவது என்னை! ஒரு 
திமையுயில்லையே என்றபடி. கம்பு - பாழ்கிலம்‌. உம்மை இழிவு 
சிறப்பு. குழைசேறு - குழைந்தசேறு ; வினைத்தொகை. கரும்‌ 
பின்‌ சாறோடிக்‌ கமம்பு நிலங்களிற்‌ பாய்ச்து குழைந்த சேறாக்கி 
ஈன்னிலமாச்கும்‌ தண்டக நாடு என்க. வேழச்‌ கரும்பு என்பது 
இருபெயசொட்டுப்‌ பண்புத்‌ தொகை. 


அலைக்கும்‌ புனல்சூ மம்பலத்தி 
லாடும்‌ பெருமா னருள்பெற்றா 
லவன்செய்‌ தொழிலோ மைந்‌ துண்டு 
வமைக்ச தொழிலோ மேற்கோட 


௯௨ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


முன்னங்‌ கொள்சிற்‌ சிலர்‌ துதலின்‌ 
முயங்கிப்‌ படிந்த மண்டோய்ந் து 
முருங்கத்‌ அளை தல்‌ கூடிடினம்‌ 
மோக மவர்நீத்‌ துய்வாரே 
கன்னக்‌ கரிய கடாப்பாய்ந்து 
காமர்‌ பொய்கை நீர்கலக்கல்‌ 
கழிந்தோட்‌ டெடுக்க வராலெழுந்‌த 
கடுக மோதப்‌ பலவுதிருக்‌ 
தென்னம்‌ பழத்தண்‌ டகநாடா 
திறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (௮) 


(து - ரை.) புலம்படி - புலம்பும்‌ அடி ; புலம்பல்‌ - ஒலித்தல்‌, 
விழைவு அடையின்‌ - விருப்பம்‌ இருக்க ஞாயயில்லை, இருப்பின்‌ 
என்றபடி. பற்பல - மிகப்பல. உபமிடதம்‌ - வேதசிமம்‌. பல 
உபநிட தமாவன : காலாக்கினியுருத்‌ திரம்‌, தைத்திரியம்‌, யோக 
தத்துவம்‌, சாபாலி, வாசுதேவம்‌, பசுமசாபாலம்‌, மிருகச்சாபாலம்‌, 
நாரதபரிவிராசம்‌, இராமரகசியம்‌, சாண்டில்லியம்‌, திரிபுரதாபினி, 
அதர்வசிமம்‌, ஈசா வாசியம்‌, பிருக தாரண்யம்‌ என்பனவும்‌ பிறவுமாம்‌. 
கேட்டும்‌ - கேட்டறிந்தும்‌. நீறு - விபூதி. முன்னம்‌ - எண்ணம்‌. 
மண்‌ - வயிணவ சமயிகள்‌ அணியும்‌ திருமண்‌. முருங்க - அழிய. 
அளை தல்கூடின்‌-அளையப்பெறின்‌. மோகம்‌ - மயக்க அறிவு. நீத்து- 
ஒழித்த. உய்வார்‌ - பிழைப்பார்‌. ஏகாரம்‌ - தேற்றம்‌, “உண்மாசு 
கழுவவது நீறென்றே யுபரிடத முரைப்பக்‌ கேட்டு, மண்மாசு 
படப்பூசும்‌ வடிவுடையா ரகன்‌ றதற்பின்‌ மனையில்வைகும்‌, பெண்‌ 
மாசு கழியவொரு சிவனடியார்‌ தமைக்காணப்‌ பெராம லின்றென்‌, 
கண்மாசு படுவதெனக்‌ கனிந்தொழுகு தீிலையன்பாற்‌ கவலை 
கூர்வாள்‌? எனவரும்‌ பரஞ்சோதியார்‌ வாக்கு ஈண்டுக்‌ கருதத்‌ 
தக்கது. கன்னங்கரிய - மிகக்கரிய ; சின்னஞ்சிறிய என்பது 
போன்ற வழக்கு. ஓட்டெடுக்க, மோத உதிரும்‌ என்று கூட்டி 
வினை முடிக்க. பலவுதிரும்‌ தென்னம்பழம்‌ - தென்னம்பழம்‌ பல 
வுதிரும்‌ என மாற்றுக. எருமைக்கடாப்‌ பாய்ந்து பொய்கை நீரைச்‌ 
கலக்க அதனால்‌ வரால்‌ எழுக்து அள்ளித்‌ தென்னையின்‌ மோதப்‌ 
பழம்‌ பல வுதிறாம்‌ தண்டக நாடு எனக. காமர்‌ பொய்கை - அழயெ 
தடாகம்‌. ஓட்டெடுக்க - விரைந்து செல்ல. 


சிற்றிற்‌ பருவம்‌ ௯௩ 


மாறு படுமன்‌ னவரெனினும்‌ 
வளவன்‌ கழற்கா றொழினவர்வாழ்‌ 
மணிமா ளிகைகண்‌ மிக்குயரு 
மாறு விடுப்பாய்‌ மை றயோர்முற்‌ 
கூறு படும்‌ பரனடியார்‌ 
குறிப்புள்‌ ஞணர்ந்து நெடுவானுங்‌ 
குறுக நிமிர்மா டங்கள்பல 
குயிற்றிக்‌ கொடுத்துக்‌ குடியமைப்பாய்‌ 
வேன படுமா றியாம்வகுத்த 
வீட்டை விடுத்துச்‌ செலின்வாலென்‌ 
வேழக்‌ கரும்பின்‌ சாறோடி 
விரிந்த கம்பும்‌ பாய்க்தகுழமை 
சேறு படுதண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (௯) 
(த - ரை.) மாறுபடும்‌ - பகைமையாய. கழற்கால்‌ - வீர 
கண்டையணிர்த பாதம்‌. மறையோர்‌ - வேதமோதுவோர, பிரா 
மணர்‌. முற்கூஅபடும்‌ - முதனமை வாய்ந்தவ.ராகச்‌ கூறப்படும்‌. 
குறிப்பு - இருவுள்ளக்குறிப்பு. நியிர்‌ - ஒங்கி யுயர்ர்த. யாம்வருத்து - 
அடியேங்கள்‌ கட்டிய. வீடு - சிற்றில்‌, விடுத்துச்‌ செலின்‌ - அழி 
யாமல்‌ வீட்டுச்சென்றால்‌. வமல்‌என்‌ - வருவது என்னை [ 
திமையுயில்லையே என்றபடி, கம்பு - பாழ்நிலம்‌. உம்மை இழிவு 
இெப்பு. குழைசேறு - குழைர்தசேறு; வினைத்தொகை. கரும்‌ 
பின்‌ சாறோடிக்‌ க.ரம்பு நிலங்களிற்‌ பாயர்து குழைந்த சேறாக்கி 
ஈன்னிலமாக்கும்‌ தண்டக நாடு என்க. வேழச்‌ கரும்பு என்பது 
இருபெயரொட்டுப்‌ பண்புத்‌ தொகை. 


அலைக்கும்‌ புனல்சூ ழம்பலத்தி 
லாடும்‌ பெருமா னருள்பெற்றா 
லவன்‌ செய்‌ தொழிலோ ரைரந்துண்டு 
வமைந்த தொழிலோ மேற்கோட 


௯௬௨ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


முன்னங்‌ கொள்சிற்‌ சிலர்‌ ந.தலின்‌ 
முயங்கிப்‌ படிந்த மண்டோய்ந்து 
முருங்கத்‌ தளை தல்‌ கூடிடினம்‌ 
மோக மவர்நீத்‌ தய்வாரே 
கன்னக்‌ கரிய கடாப்பாய்ந்து 
காமர்‌ பொய்கை நீர்கலக்கல்‌ 
கழிந்தோட்‌ டெடுக்க வராலெழுந்து 
கடுக மோதப்‌ பலவுதிருக்‌ 
தென்னம்‌ பழத்தண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (அ) 


(த - ரை.) புலம்படி - புலம்பும்‌ அடி ; புலம்பல்‌ - ஒலித்தல்‌, 
விழைவு அடையின்‌ - விருப்பம்‌ இருக்க ஞாயமில்லை, இருப்பின்‌ 
என்றபடி. பற்பல - மிகப்பல. உபநிடதம்‌ - வேதசிமம்‌. பல 
உபநிடதமாவன : காலாக்கினியுருத் திரம்‌, தைத்திரியம்‌, யோக 
தத்துவம்‌, சாபாலி, வாசுதேவம்‌, பசுமசாபாலம்‌, மிருகச்சாபாலம்‌, 
நா.சதபரிவிராசம்‌, இராமரகசியம்‌, சாண்டில்லியம்‌, திரிபுரதாபினி, 
அதர்வசிமம்‌, ஈசா வாரியம்‌, பிருக தாரண்யம்‌ என்பனவும்‌ பிறவுமாம்‌. 
கேட்டும்‌ - கேட்டறிந்தும்‌. நீறு - விபூதி. முன்னம்‌ - எண்ணம்‌, 
மண்‌ - வயிணவ சமயிகள்‌ அணியும்‌ திருமண்‌. முருங்க - அழிய. 
துளைதல்கூடின்‌-துளையப்பெறின்‌. மோகம்‌- மயக்க அறிவு. நீத்து- 
ஒழித்து. உய்வார்‌ - பிழைப்பார்‌. ஏகாரம்‌ - தேற்றம்‌. 4 உண்மாசு 
கழுவவது நீறென்றே யுபரிடத முரைப்பச்‌ கேட்டு, மண்மாசு 
படப்பூசும்‌ வடிவுடையா ரகன்றதற்பின்‌ மனையில்வைகும்‌, பெண்‌ 
மாசு சழியவொரு சிவனடியார்‌ தமைக்காணப்‌ பெரும லின்றென்‌, 
சண்மாசு படுவதெனக்‌ கனிர்கொழுகு தலையன்பாற்‌ கவலை 
கூர்வாள்‌ ? எனவரும்‌ பரஞ்சோதியார்‌ வாக்கு ஈண்டுச்‌ கருதத்‌ 
தக்கது. கன்னங்கரிய - மிகக்கரிய ; சின்னஞ்சிறிய என்பது 
போன்ற வழக்கு. ஒட்டெடுக்க, மோத உதிரும்‌ என்று கூட்டி 
வினை முடிக்க. பலவுதிரும்‌ தென்னம்பழம்‌ - தென்னம்பழம்‌ பல 
வுதிரும என மாற்றுக. எருமைக்கடாப்‌ பாய்ந்து பொய்கை நீரைச்‌ 
கலக்க அதனால்‌ வரால்‌ எழுந்து துள்ளித்‌ தென்னையின்‌ மோதப்‌ 
பழம்‌ பல வுதிரும்‌ தண்டக நாடு எனக. காமர்‌ பொய்கை - அழயெ 
தடாகம்‌. ஓட்டெடுக்க - விரைந்து செல்ல. 


சிற்றிற்‌ பருவம்‌ 


மாறு படுமன்‌ னவரெனினும்‌ 
வளவன்‌ கழற்கா ஜொழினவர்வாழ்‌ 
மணிமா ளிகைகண்‌ மிக்குயரு 
மாறு விடுப்பாய்‌ மறையோரமுற்‌ 
கூறு படுஈம்‌ பரனடியார்‌ 
குறிப்புள்‌ ரூணர்ந்‌ து நெடுவானுங்‌ 
குறுக நிமிர்மா டங்கள்பல 
குயிற்றிக்‌ கொடுத்துக்‌ குடியமைப்பாய்‌ 
வேறு படுமா றியாம்வகுத்த 
வீட்டை விடுத்துச்‌ செலின்வரலென்‌ 
வேழக்‌ கரும்பின்‌ சாறோடி 
விரிந்த கரம்பும்‌ பாய்க்துகுறழை 
சேறு படுதண்‌ டகநாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ கிதையேலே. (௯) 
(த - ரை.) மாறுபடும்‌ - பகைமையாய. கழற்கால்‌ - வீர 
சண்டையணிந்த பாதம்‌. மறையோர்‌ - வேதமோதுவோர்‌, பிரா 
மணர்‌. முற்கூறுபடும்‌ - முதன்மை வாய்ர்தவராகக்‌ கூறப்படும்‌. 
குறிப்பு - இருவுள்ளக்குறிப்பு. நிமிர்‌ - ஒங்கி யுயர்ந்த. யாம்வகுத்த - 
அடியேங்கள்‌ கட்டிய. வீடு- சிற்றில்‌. விடுத்துச்‌ செலின்‌ - அழி 
யாமல்‌ விட்டுச்சென்றால்‌. வ.ரல்‌என்‌ - வருவது என்னை? ஒரு 
திமையுமில்லையே என்றபடி. கம்பு - பாழ்நிலம்‌. உம்மை இழிவு 
சிறப்பு. குழைசே௮ - குழைந்தசேறு; வினைத்தொகை, கரும்‌ 
பின்‌ சாறோடிக்‌ கம்பு நிலங்களிற்‌ பாயாது குழைந்த சேரறாக்கி 
நன்னிலமாக்கும்‌ தண்டக நாடு என்க. வேழக்‌ கரும்பு என்பது 
இருபெயரொட்டுப்‌ பண்புத்‌ தொகை, 


அலைக்கும்‌ புனல்சூ மம்பலத்தி 
லாடும்‌ பெருமா னருள்பெற்றா 
லவன்செய்‌ தொழிலோ மைந்‌ அண்டு 
வமைந்த தொழிலோ மேற்கோட 


௯௪ சேக்கிழார்‌ பிள்ளை த்தமிழ்‌ 


னிலைக்குங்‌ கடையென்‌ மொழித்தனையோ 
நினையா நிற்கு மனுக்கரக 
நீயே யதுசெய்‌ யாவிடினெந்‌ 
நிரப்பு நீக்கு பவரியாரே 
மலைக்கும்‌ பிறவிப்‌ பிணிமருந்தே 
வாழ்த்து வார்‌ ந்‌ தாமணியே 
வயங்குஞ்‌ சைவப்‌ பெருவாழ்வே 
மாறாக்‌ கருணை மாக்கடலே 
சிலைக்குக்‌ தமிழ்த்தண்‌ டககாடா 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சதையேலே 
செல்வஞ்‌ செருக்கு குன்றையருட்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. (௧௦) 
(த-ரை.) தொழில்‌ ஒரைர்து - படைத்தலாதி ஐர்தொழில்‌ 
கள்‌, அவற்றுள்‌ நடுவண்‌ அமைச்ததொழில்‌ - அழித்தல்‌, நடுவண்‌ 
அமைந்த தொழிலென்று மேற்கொண்டீர்போலும்‌. எனினும்‌ 
நடுவணமைந்த, தொழிலாகாது என்று அறிலீராகவென்‌ றபடி. 
நடு - ஈண்டு நீதியாயவென்பது. அறுக்ரெகம்‌ கடையாயுள்ள 
தொழிலென்‌ று கைவிட்டீரோ. கடை - ஈறு இகழப்பட்ட என்னும்‌ 
இருபொருளின்‌ வைத்துப்‌ பொருள்காண்க. அத - அவ்வக்‌ 
இரகம்‌. நிரப்பு - வறுமை. சிலைக்கும்தமிழ்‌ - ஒலிக்கும்‌ தமிழ்மொழி 


வழங்கும்‌. தண்டககாடு எனக்‌ கூட்டுக. 


| ௯. சிறுபறைப்‌ பருவம்‌ 


[இரண்டாம்‌ ஆண்டில்‌ நிகழும்‌ தொழில்‌ ] 
இயபர சமயக்‌ கருங்கடா யானைக்‌ 
கரிக்குருளை வாய்முழக்கு 
மரும்புகழ்ச்‌ சைவப்‌ பசும்பயிர்க்‌ குலகுசூ 
மாழியுண்‌ புயன்முழக்கும்‌ 
பாயமிடி யாளருக்‌ களவில்பொன்‌ செறிசெய்த 
பண்டார வாய்திறந்து 
பலவுங்‌ கவர்ந்திடுமி னெனறெரித்‌ திடுகொடைப்‌ 
பயன்முரசி னெழுமுழக்கு 
நேயமிகு வளவர்பெரு மாற்காக வப்பாரி 
்‌ னேர்ந்ததன்‌ படையெழுப்பு 
நிலாம்பணை முழக்குமா கக்குணின்‌ மலர்க்கைகொடு 
கிகழ்பாவி வளனுணர்ந்து 
தேயமுழு அம்பரவு அண்டீர வள௩ாட 
சிறுபறை முழக்யெருளே 
தென்‌ றலங்‌ கன் அலவு மன்றவொண்‌ குன்றைமுனி 
இறுபறை முழக்கியருளே. (க) 
(த-ரை:) கடாயானை - ஆண்யானை. அரிக்குருளை - சிங்கக்‌ 
குட்டி. புசழ்ச்சைவம்‌-வேதமுதலிய பிரமாண கால்களால்‌ இத்தாச்‌.த 
மாகப்‌ பேசப்படும்‌ புகழையுடைய சைவம்‌, ஆழியுண்புயல்‌ - கார்‌ 
கோள்‌ முகந்த சமஞ்சூன்‌ மாமழை ?' யென்ப தினுய்‌ காண்க. 
உண்புயல்‌ : வினை த்தொகை. மிடியாளர்‌ - தரித்திரர்‌. பண்டாரம்‌- 
லம்‌; பொக்கிஷம்‌. கவர்ந்திடுயின்‌ எனல்‌ தெரித்‌ திடும்‌ - 
க்ருஷ்‌” சொள்ளுங்கள்‌ என்பதை யாவாக்கும்‌ அறிவிக்கின்ற. 
கொடை முரசு-கொடுத்‌ தலின்‌ பொருட்டு முழக்கும்‌ முரசு. அகவம்‌- 
போர்‌. பணை - வாக்கியம்‌, . குணில்‌ - கு௮ஈதடி. அண்டீரநாடு - 
தொண்டைநாடு ; தண்டீரன்‌ - தொண்டைநாட்டுச்‌ தலைப்ப நியாய 
-சியயையாண்ட ஓ..ரசன்‌. 


கானா 


௬௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


ஓங்குமுனி வரரிருவர்‌ கைகுவித்‌ தமமுழக்‌ 
குறவெழுப்‌ பிக்களிக்க 
உலகமுமு தீன்‌ றசிவ காமவல்‌ லித்தா 
யுலோ சனம்‌ விடுத்துநிற்கப்‌ 
பாங்குபுனை செம்பொனம்‌ பலஈடன நவிலும்‌ 
பரஞ்சோதி மதுவொழுக்கும்‌ 
பச்சைத்‌ துழாயண்ணன்‌ மத்தள முழக்கினும்‌ 
பரவுபே ருவகைபூப்ப 
வாங்குதிரை யாற்பாலி வீரசெம்‌ மணியும்வெள்‌ 
வயிரமும்‌ கரைவிராவ 
வண்படுகர்‌ மேயும்வளை கோட்டெருமை யதுகண்டு 
வாய்வெரீஇ யோட்டெடுக்குர்‌ 
தேங்குதிரு வம்பரவு அண்டீர வளகாட 
சிறுபறை முழக்கியருளே 
தென்‌ றலங்‌ கன்‌ றுலவு மன்றவொண்‌ குன்றைமுனி 
சிறுபறை முழக்கெருளே. (௨) 
(த - ரை.) முணிவரர்‌ இருவர்‌ - பதஞ்சலி, வியாக்ரபாதர்‌. 
வல்லித்தாய்‌ - வல்லியாயெ தாய்‌. உலோசனம்‌ - திருக்கண்‌. 
பமஞ்சோ தி - மேலாய சோதி. அலகில்‌ சோதியன்‌ என்பதும்‌ அத. 
அழாயண்ணல்‌ - துளவணிந்த திருமால்‌. பரஞ்சோதி உவகை 
பூப்பவெனக்‌ கூட்டுக. படுகர்‌ - ஆற்றினிருந்தேறும்‌ வழி, படுகை 
நிலம்‌. வளைகோடு - வளைந்தகோடு. வாய்வெீஇ-பயந்‌ அ. தேங்கு - 
நிறைந்த. திருவம்‌ - செல்வம்‌. களிக்க, விடுத்துரிற்க, உவகை 
பூப்ப, நீ சிறுபறை முழக்குக எனக்‌ கூட்டுக. செம்மணியும்‌ 
வயி.ரமுங்‌ கமையில்‌ அலைவீசி யெறிவது கண்டு எருமை ஓஒட்டெடுச்‌ 
கும்‌ எனப்‌ பொருள்காண்க. களிக்க, நிற்க உவப்ப பூப்ப சிறுபறை 
முழக்யெருள்‌ எனச்‌ கூட்டுக. 


புகழ்சரியை கிரியையை யனுட்டி தீது வருகின்ற 
புண்ணியப்‌ பேற்றினார்க்குப்‌ 
புலரியிற்‌ சிவபிரான்‌ றளியெழுஞ்‌ சங்கமுற்‌ 
போதரு முழக்காகவு 


சிறுபறைப்‌ பருவம்‌ ௯௭ 


மிகழ்வில்வெ யோகசா தனமரீஇ யம்முறை 
யியங்குதிற லாளருக்காங்‌ 
கெழுகின்ற சங்கபட கம்பேரி யாதியி 
னிசைப்பெரு முழக்காகவு 
மகழ்கின்ற பாலியாற்‌ றலையெழீஇக்‌ கற்பக 
மலைத்தோட வதனடிக்க 
ணவாய்கின்ற காமதே னுவைநோக்கி கின்னா 
லமைந்ததிப்‌ படமெனநனி 
திகழ்னெற செல்வமுயர்‌ அண்டீர வளநாட 
சிறுபறை முழக்கியருளே 
தென்றலங்‌ கன்றுலவு மன்றவொண் குன்றைமுனி 
சிறுபறை முழக்கெயருளே₹ (௩) 
(த - ரை.) புலரி- விடியல்‌. தளி - திருக்கோயில்‌, போதரு 
முழக்காகவும்‌ எழுகின்ற முழக்காகவும்‌ முழக்கியருள்‌ என்று 
கூட்டுக, எழுகின்ற சங்கபடகம்‌ பேரியாதி - இவை யோகன்‌ 
கைவந்த பெரிய ௮அவ்வஅுபவத்துச்‌ கேட்கும்‌ நாத ஒலிகள்‌. படர்‌ - 
துன்பம்‌. கற்பகம்‌ பாலியாற்றால்‌ அலையுண்டபோது தன்னடியி 
ணிருர்த காமதேனுவை போக்கி நின்னால்‌ எனக்கு இவ்விடர்‌ 
ஆயது என்‌றதென்க; காமதேனுபொழிர்தபால்‌ பெருகிப்‌ பாலியாறு 
ஆயது என்னும்‌ வரலாறு பற்றி இக்கனம்‌ கூறியது என்க. அகழ்‌. 
இன்ற - ஆழமாகத்‌ தோண்டப்படுகின்‌ ற. வெள்ளம்‌ வரும்போ 
தெல்லாம்‌ மண்ணைப்‌ பறித்துக்‌ குழியாக்குவதால்‌ அகழ்சன்ற 
பாலியாறு எனறார்‌. அவ்வாற்றின்‌ அலை மேலெழுர்‌ த கற்பகத்தை 
வேர்‌ பறித்து அசைத்து ஓமெ எனக. 
ஆன்றசிவ புண்ணிய முழக்கமும்‌ பற்பலவ 
ராயவடி யவர்‌ தம்வரலா 
ராயெ சரித்திர முழக்கமுக்‌ தெய்வமண 
மகலாத தமிழ்முழக்கு 
மேன்றபல வறமுழக்‌ கமுமிணை யிலாதாய 
வினியதிரு வருண்முழக்கு 
மெய்துதற்‌ கரிதாஞ்‌ சிவான போகப்பே 
ரிரும்பெரு முழக்குமான 
சே. பி...--7 


௯௮ சேக்கிழார்‌ பிள்ளை ததமிழ்‌ 


மான்றபைங்‌ கமுகம்‌ பொழிற்றலைத்‌ தவிர்செய்ய 
மதுவகிறை தேத்தடைக்கண்‌ 
வான்பிறைக்‌ கோடுதற்‌ கவரின னெனக்ளே 
வாவிகுள மோடையெக்குக்‌ 
தேன்றவழ வதுவிழுர்‌ துண்டீர வளநாட 
சிறுபறை முழக்கியருளே 
தென்‌ றலங்‌ கன்றுலவு மன்றவொண்‌் குன்றதைமுனி 
சிறுபறை முழக்கியருளே. (௪) 
(த - ரை.) மான- ஒப்ப. மான சிறுபறைமுழக்கியருள்‌ 
என்று கூட்டுக. மான்ற - மயங்குதற்கான. பொழிற்றலை - பொழி 
விடத்து. தவிர்‌ - தங்கும்‌. தேத்தடை - தேனடை, தேன்கூடு. 
தற்கவர்‌ இனன்‌ - தன்னைக்கவரும்‌ சூரியன்‌. எனகளே - என்று 
எண்ணிக்‌ நீள. அத - அத்தேன்‌. பிறைக்கோடு சூரியன்‌ என்று 
தேன்கூட்டைக்‌ திழிக்க அத்தேன்‌ விழும்‌ நாடு என்க. 
வில்லூரு மணிமோலி வளவர்பெரு மான்பொனடி 
வீழாத மருவலர்க்கும்‌ 
வெண்ணீறு கண்மணி புனந்தைர்‌ தெழுத்தெணா 
வீணராஞ்‌ சமயருக்கு 
மெல்லூரு மொண்சிவ மணங்கமழ்த லில்லா 
தியைந்தசிக்‌ தாமணிமுத 
லெர்றூற்கு கெய் தலம்‌ பறைமுழக்‌ கேயாக 
வெல்லொளி மழுக்குமேனிச்‌ 
சொல்லூரு மெம்பிரான்‌ பெருமதம்‌ பொழிமண்‌ 
டுமாங்கைமா லியானை தந்த 
தோற்போர்வை போர்‌ த்தென த தென்றல்வர்‌ அலவவழ 
ரோற்றதே மாஞ்சோலைமேற்‌ 
செல்லூரு மேன்மையமை அண்‌ டீர வளநாட 
சிறுபறை முழக்கியருளே 
தென்றலங்‌ கன்றுலவு மன்‌ தவெர்ண்‌ குன்றைமுனி 
சிறுபறை முழக்கெயருளே. (௫) 


சிறுபறைப்‌ பருவம்‌ ௯௯ 


(த - ரை.) வில்‌ ஊரும்‌ - ஒளிகாலும்‌. மோலி - இரீடம்‌. 
மருவலர்‌ - பகைவர்‌. கண்மணி - உருத்திராக்கம்‌. ஐர்தெழுத்து - 
திருவைந்தெழுத்து, பஞ்சாட்சரம்‌. எணா - எண்ணாத. ரெய்தலம்‌ 
பறை - சாப்பறை. மருவலர்க்கும்‌, சமயருக்கும்‌, எந்நூத்கும்‌ 
ரெய்தலம்பறை முழக்காகும்படி நீ பறை முழக்கியருள்‌ எனச்‌ 
கூட்டு. மருவலர்‌ சமயர்‌ நூல்கள்‌ இற்‌ துபட என்பது கருத்து, 
எல்லொளி - ஞாயிற்றின அ ஒளி. சொல்‌-புகழ்‌, யானைதந்த தோற்‌ 
போர்வை போர்த்தெனச்‌ சோலைமேற்‌ செல்லூரும்‌ என்க. அழல்‌ 
தோற்று - நிறத்தால்‌ ரெருப்பைக்காட்டும்‌ என்றபடி. செச்நிதம்‌ 
வாய்ந்த சிவபிரான்‌ கரிய யானைத்தோலைப்‌ போர்த்தாங்கு ரெருப்‌ 
பனைய மாந்தளிருடைய சோலையில்‌ மேகங்கள்‌ தவழும்‌ மேன்மை 
யமைந்த நாடு என்பது கருத்து. 


வேறு 
பிதிருந்‌ தரமற வின்பா லளவிப்‌ 
பிழிசுவை மதுவிரவிப்‌ 
பிறங்கிய புல்ல கண்ட நிறீஇச்சுவை 
பெறுங்கண்‌ டுங்கூட்டி 
யெதிரும்‌ பொருளில்‌ பலாக்கனி மாங்கனி 
யிவைவா மைக்கனிமு 
னியையு முழுக்கனி முந்திரி கைக்கனி 
யிவவிர தமுகாட்டி 
யதிருங்‌ கடலமிர்‌ தமுமு ஞூறுத்தி 
யவாங்குழல்‌ வீணையிசை 
யத்தனை யும்புக வைத்துச்‌ சிவமண 
மகலா தேகமழ 
முதிரு மருட்கவி பாடிய புலவன்‌ 
முழக்குக சிறுபறையே 
மூழுமணி மாடக்‌ குன்றத்‌ தூரன்‌ 
முழக்குக சிறுபறையே. (௬) 
-ரை. ற - ்‌ - உதிரும்‌ தன்‌ ள்‌ 
(௨ ம) இன்பு ல்‌ ணப பி 5 - பிழிந்த ல 


புடைய. புல்லகண்டம்‌ - சருக்கரை. கண்டு - கற்கண்டு, முன்‌ 


௧௦௦ சேக்கிழார்‌ பிள்ளை ச்தமிழ்‌ 


இயையும்‌ - முதலாகப்‌ பொருச்திய. இரதம்‌ - இரசம்‌. கடலமுதம்‌- 
சடலிணுண்டாய வமுதம்‌. அவாம்‌ - விரும்பப்படுகின்‌ ற. குழல்‌ 
வீணை இசை - குழலிசை வீணையிசை. அகலாத - ஒழியாது. 
அத்தி தருங்கவி யென்மரு நன்றா 
வறைகுதி ரம்மட்டோ 
வவாவிய புத்தி தருங்கவி யென்மரு 
மதுமட்‌ டோவின்னுஞ்‌ 
இத்தி தருங்கவி யென்மரு மெல்லாத்‌ 
தீர்த்தம்‌ களுமுறுமா 
செய்யாச்‌ சுத்தி தருங்கவி யென்மருஞ்‌ 
செப்பிய வம்மட்டோ 
பத்தி தருங்கவி யென்மரு மாகப்‌ 
பாரிற்‌ புலவமெலாம்‌ 
பல்லா ரோஅபு பாராட்‌ டக்கதி 
பற்றிய பல்லோர்க்கு 
முத்தி தருங்கவி பாடிய புலவன்‌ 
மூழக்குக சிறுபறையே 
முழுமணி மாடக்‌ குன்றத்‌ தூரன்‌ 
முழக்குக சிறுபறையே. (௪) 
(த-ரை.) அத்தி - உண்டு எனப்‌ பொருள்தரும்‌ அஸ்தி 
யென்னும்‌ வடமொழித்‌ தற்பவம்‌. அத்திசருங்கவி- நாத்சமும்பேற 
நாத்திகம்‌ பேசுவோமைத்‌ தெழித்‌அ, காணப்பட்ட வூலற்குச்‌ 
சாணப்படாத முதல்வன்‌ உண்டு, அவனடிமைகளாய ஆன்மா 
வுண்டு, இருவினைகளாய' பாவ புண்ணியங்களுண்டு, இவற்றின்‌ 
பயனாய வின்பதுன்ப நுகர்ச்சிக்கு ஏதுவாக மறுபிறப்புண்டு 
என்பனவா திய நிறுத்‌,துவ கவி, என்மரும்‌ - எனக்‌ கூறுவோரும்‌. 
நன்றா அறைகுதிர்‌ - ஈன்றாகச்‌ சொலின்‌ றீர்‌. அம்மட்டோ - 
அவ்வளவினமையுமோ, மட்டு - அளவு. அவாவிய - விரும்பிய. 
புத்தி - இம்மை யின்பம்‌. இவை - இடம்‌, பொருள்‌, ஏவல்‌, உறவு, 
கீர்த்தி முதலியவாம்‌. த்தி - எட்டுச்சித்தி முதலிய. உறுமா 
செய்யா - வீளைவியா த. சுத்தி - புனிதம்‌, மனத்தாய்மையும்‌ கொள்க. 
பத்தி - அன்பு. பல்லாறு - பலவகை, முத்தி- அ தமிலின்பத்‌ 
தழிவில்‌ வீடு. 


சி௮ுபறைப்‌ பருவம்‌ ௧௦௧ 


கனிவி லெமைப்பொரு வார்களு நெஞ்சு 
கரைந்து கரைந்துருகக்‌ 
காமரு பத்தியும்‌ வயிராக்‌ யெமுங்‌ 
கவினக்‌ குதிகொள்ளத்‌ . 
தனிவில்பொன்‌ மேருவெனக்கொடு திரிபுர 
தகனம்‌ புரிபெருமான்‌ 
றயங்குபொ னம்பல நின்‌ அபல்‌ லோரஞ்‌ 
சலிசெய நடஈவில 
நனிவி லிடும்புகழ்‌ மிகுசம்‌ பந்தரு 
நாவுக்‌ கிறையவரு 
நாவலர்‌ கோவுஞ்‌ சிரகர கம்பித 
நன்கு புரிக்தருள 
மூனிவி றமிழ்க்கவி பாடிய புலவன்‌ 
முழக்குக சிறுபறையே 
முழுமணி மாடக்‌ குன்றத்‌ தூரன்‌ 
முழக்குக சிறுபறையே. (௮) 
(த-ரை.) வயிராக்யெம்‌- உலகப்பொருளிள்‌ வரும்‌ உவர்ப்பு. 
தணிவில்‌ - ஒப்பற்றவில்‌. தணிபொன்‌ மேருவில்‌ எனக்‌ கொண்டு 
கூட்டுக. அஞ்சலிசெய - சைகூப்பி வணங்க. ஈணிவிலிடும்புகழ்‌ - 
மிக்க ஒளியமைர்த புகழ்‌. இறையவர்‌ - அரசர்‌. சிரகரகம்பிதம்‌ - 
சரச்சம்பனம்‌ கரச்சம்பனம்‌ ( தலையசைத்தல்‌. கையசைத்தல்‌), 
முனிவு - வெறுப்பு. இல்‌ - இல்லாத. 
நந்து புராணமெவ வளவா யிற்றென 
நாடுறு மனபாய 
னசைமகிழ்‌ பூப்ப மணிக்கா லாயிர 
நண்ணிய மண்டபவாய்‌ 
வந்து விராவு மிடத்தி னமர்ந்து 
வயங்குறு கையேட்டின்‌ 
மாண்பார்‌ கண்டங்‌ கொண்டங்‌ கெழு தரர்‌ 


மாறு தேயெழுதப்‌ 


௧௦௨ சேக்கிழார்‌ பிள்ளை த்தமிழ்‌ 


பிந்து வரைந்த வெழுத்தினு ளொன்றும்‌ 
பெயரா தக்கரமாம்‌ 
பெயர்ப்பொரு டேற்றுபு நிலைபெற யார்க்கும்‌ 
பெட்கும்‌ விருப்பமெழ 
முந்து தமிழ்க்கவி பாடிய புலவன்‌ 
முழக்குக சிறுபறையே 
முழுமணி மாடக்‌ குன்றத்‌ தூரன்‌ 
முழக்குக சிறுபறையே. (௯) 
(த - ரை.) ஈந்து - அக்கம்‌, வளர்தல்‌. ஆச்கப்படும்‌ புராணம்‌ 
என்றது. மணிக்கால்‌ ஆயிர ஈண்ணிய மண்டபம்‌ - ஆயிரக்கான்‌ 
மண்டபம்‌. வாய்‌ : ஏழனுருபு. கண்டம்‌ - எழுத்தாணி. மாறாதே - 
ய்வின்தி. பெயர்‌ தல்‌ - நீங்குதல்‌. அச்கரமாம்‌ பெயர்ப்பொருள்‌ 
தேற்றுதல்‌ - அக்கரம்‌ என்னும்‌ பெயரினத பொருளை விளக்கல்‌, 
அக்கரம்‌ என்ற சொல்லின்‌ பொருள்‌ அழிவில்லாதது என்பது. 
தங்கு தமக்கெதிர்‌ நின்றுள முருகத்‌ 
தரிசித்‌ திடுவளவன்‌ 
றன்‌ செவி பரிசன ரஞ்செவி மறையவர்‌ 
தஞ்செவி யுங்கேட்க 
வெங்கு மளாம்புக ழிச்சே வையர்கோன்‌ 
யாமே முதனல்க 
வெம்மடி யார்வர லாறு முழுக்க 
வினிக்கப்‌ பாடினனாற்‌ 
பொங்கு விருப்பிற்‌ கேட்குக வென்னாப்‌ 
பொன்னம்‌ பலவாணர்‌ 
பொலிதிரு வாக்கடி ஞெகிழியி னொலியொடு 
பொற்ப வெழுப்பவருண்‌ 
முங்கு தமிழ்க்கவி பாடிய புலவன்‌ 
முழக்குக சிறுபறையே 
முழுமணி மாடக்‌ குன்றத்‌ தூரன்‌ 
முழக்குக சிறுபறையே. (௧௦) 


சிறுபறைப்‌ பருவம்‌ ௧௦-௩௨ 


(த-ரை.) வளவன்‌ - சோழன்‌ (அஈபாயன்‌) பரிசனர்‌ - 
சுற்றத்தார்‌. எங்கும்‌ அளாம்‌ புகழ்‌ - எவ்விடங்களிலும்‌ பரவிய 
ஒர்த்தியுடைம. யாமே முதனலஃக வெம்மடியார்‌ வரலாறு முழுக்க 
வினிச்சப்பாடினனாற்‌ பொங்கு விருப்பிற்‌ கேட்குக - இது நடேசப்‌ 
பிரான ௮ திருவாக்கு. என்னா - என்று. அடிஷொகிழி - திருவடிச்‌ 
லெம்பு. முங்குதல்‌ - மூழ்குதல்‌; இது மலைநாடு கொங்கு நாடுகளில்‌. 
ர ழங்கும்‌ சொல்‌. 


௧௦. சிறுதேர்ப்‌ பருவம்‌ 
[இது நான்காம்‌ ஆண்டின்‌ நிகழ்வதாகும்‌.] 
மருவாய்‌ நறுந்தா ததித்தொங்கல்‌ வளவர்கோ 
மகனுட னிவர்ந்திருகையு 
மணிக்கவரி வாங்கிவீ சக்கற்ப கப்பூ 
மதிழ்ந்துவா னாடாதூற்றப்‌ 
'பெருவாய்‌ திறக்துபட கம்பேரி முதலாம்‌ 
பெரும்பணை யெலாமுழங்கப்‌ 
பிறங்குமூ வாயிரவர்‌ முதலியோர்‌ மறையொலி 
பிறங்கத்‌ தொடா்ந்துபோதக்‌ 
கருவா யுருமற்றை யாருர்‌ தலைக்குமேற்‌ 
கைகுவித்‌ தேத்திமேவக்‌ 
கருதும்‌ புராணமுடி விற்குஞ்‌ சரத்தில 
கடத்திவர்ர்‌ தோங்குதிலலை த 
தெருவா யுலாப்போது சேவையர்‌ குலா திபன்‌ 
சிறுதே ருருட்டியருளே 
சிறுகோ லெடுத்தரசு செங்கோ னிறு த்தினோன்‌ 
சிறுதே ருருட்டியருளே. (௧) 
(த - ரை.) மரு-வாசனை, வாய்‌- வாய்க்த. தாத - ஆத்தி. 
தொங்கல்‌ - மாலை. இவர்ந்து - ஏறி, படகம்‌, பேரி இவை 
வாச்சியங்களின்‌ பெயர்கள்‌. பணை - வாச்சியம்‌. மூவாயிரவர்‌ - 
தில்லைத்‌ தருவுடையந்தணர்‌ மூவாயிரவர்‌. வாய்‌: ஏழனுருபு. 
கருவாய்‌ உறா-பிறவியிற்‌ பொருந்தாத. மற்றையோர்‌ - வெனடி 
யார்‌; பிறவியிற்‌ பொருந்தாது வெபசம்‌ பெறுவார்‌ அவரே யாக 
லின்‌. குஞ்சரத்து இலகடம்‌ யானைமேற்றவிசு. உலா-பவனி. 
சிறுகோல்‌ - தாற்றுக்கோல்‌. இதனையெடுத்து ௮7௪ செம்கோல்‌ 
நிறுத்தினோன்‌ என்ற குறிப்பினால்‌ வேளாளர்குலத் திற்‌ பிறந்தோன்‌ 
எனச்‌ சேக்கழொரை யுணர்த்தினாராயிற்று. மன்னர்‌ செங்சோலை 
நிலைபெறச்‌ செய்வது ஏரடிக்குஞ்‌ சிறுகோல்‌ என “ஏர்‌ எழுபது 
என்னும்‌ நூல்‌ கூறுவதும்‌ காண்க. 


சிறுதேர்ப்‌ பருவம்‌ ௧௦௫ 


முறியுமல ரும்பொருவு திருமேனி யுமையம்மை 
மூவுல குயதீதழுவுபு 
மூரிப்‌ புனற்கம்பை யெம்பிரான்‌ நிருமேனி 
முற்றும்‌ குழைத்தஞான்றி 
லறியும்வகை யற்மெலாம்‌ பொலியவிரு நா ழிரெல்‌ 
லளந்தப்‌ பிரானகொடுக்க 
வனையமா தேவியேற்‌ றேற்றகை யுயிர்த்தமக 
ளாலுயிர்த தோர்களேகன்‌ 
னெறியுகல னும்பெருக வுளசெனல்‌ குறித்தவர்கை 
நீட்டப்‌ பணிந்துவாகல்கி 
நீடுங்‌ கொழுக்கொடுதம்‌ மனையுதவி யானனி 
நிரம்பப்‌ பெருக்குகுடியுட்‌ 
செறியுமொரு குடியாய சேவையர்‌ குலா திபன்‌ 
சிறுதே ருருட்டியருளே 
ிறுகோ லெடுத்தரசு செங்கோ னிறுத்தினேன்‌ 
அதே ருருட்டியருளே. (௨) 
(த-ரை ) முறி டு தளிர்‌. தழுவூபு - தழுவி. மூரி - வலிய 
கம்பை - நடுங்கச்‌ செய்தது என்னும்‌ பொருள்‌ அ ; கம்பம்‌ - ஈடுக்கம்‌. 
வலிய பெருவெள்ளமாய்‌ வந்து காமாக்ஷியம்மையாரை ஈடுங்கச்‌ 
செய்த கம்பையாறு என்றது. அறமெலாம்‌ - முப்பானிரண்டு 
அறமும்‌. ஏற்று-கொண்டு, எற்ற-அவ்வாறுகொண்ட கையுயிர்த்த 
மகள்‌ - கங்கை. அவளா லயீர்‌தீதோர்கள்‌ - வேளாளர்கள்‌. உயிர்த்‌ 
தோர்களே - ஏகாரம்‌: தேற்றம்‌. கொழு - காறு; இது கலப்பையை 
உணர்த்தியது. தம்‌அனை - தம்‌௮ன்னையாகிய உமையம்மையார்‌. 
ஒருகுடி - சேக்கிழார்‌ குடி. இறைவி யிறைவனிடத்து இரு 
காழி கநெல்பெற்று வேளாளருச்குச கொடுத்ததை, “இமயமலை 
யரையன்மக டழுவச்‌ சச்சி யேகம்பர்‌ திருமேனி குழைத்தஞான்‌ று, 
சமயமவை யாறினுச்குர்‌ தலைவிக்‌ ஜசர்‌ தந்தபடி யெட்டுழக்க 
ராழி செல்லு; முமைதிருச்கு டகக்கையாற்‌ கொடுக்க வாங்கி யுழவு 
தொழிலாற்பெருக்கி யுலக மெல்லாம்‌ தமது கொழுமிகு திகொடு 
வளர்க்கும்‌ வேளாண்‌ டலைவர்பெரும்‌ புகமுலகிற்‌ தழைத்த 
தன்றே? என்னும்‌ சேக்கிழார்‌ புராணத்‌ திருவிருத்தத்தாலறிக, 
டும்‌ கொழுகொடு - நீண்ட கொழுவைக்‌ சொண்டு, தம்மனை - 
தம்‌ மனைவி. 


௧௦௬ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிம்‌ 


வெருவப்‌ பகைக்கடல்‌ சுவற்றழ லரும்புகண்‌ 
விரைத்தாத கஇத்தொடையலான்‌ 
வீசவீ சப்பெற்று வாம்பரி யுகைத்‌.துமிளிர்‌ 
வெங்கடாக்‌ களிறுகைத்து 
முருவக்‌ கதிர்த்தரள மாலைகால்‌ யாத்திட்ட 
வொள்ளொளிய யானமூர்ந்து 
மொருகம்பி யாரூர னைப்புகலி யாண்டகையை 
யொப்பாயி னாயதா௮ன்று 
மருவப்‌ பொலிக்தமட்‌ டேரூரின்‌ முதலடி 
மரீஇயவிரு வருளொருவரு 
மானுவாய்‌ வையக மெடுத்தேத்த நிறைபுனல்‌ 
வயங்குமூ ர௬ுணிகிகர்த்த 
திருவப்‌ பெருக்கனமை சேவையர்‌ குலா திபன்‌ 
சிறுதே ருருட்டியருளே 
சிறுகோ லெடுத்தரசு செங்கோ னிறுத்தினோன்‌ 
சிறுதே ருருட்டியருளே. - (௩) 
(த - ரை.) தாதூத்‌ தொடையலான்‌ - சோழன்‌; வெ 
னெனவும்‌ சொண்டுரைத்தலுங்‌ கூடும்‌. அழலரும்புசண்‌ - நெருப்பு 
வெளிப்படுகின்ற நெற்றிக்கண்‌. கால்யாத்திட்ட யானம்‌-பல்லக்கு, 
சிவிகை ஒள்ளொளி எனவும்‌ கூட்டுக. பரியூார்தும்‌ களிறுகைத்‌ தும்‌ 
நம்பியாரூரர்‌ நிகர்த்தார்‌ என்றும்‌ யானமூர்ர்து ஆளுடைய பிள்ளை 
யாரையும்‌ ஒப்பினாரென்றும்‌ கொள்க. ஈம்பியாரூரர்‌ குதிரை 
பெற்றிருந்தார்‌ என்பது அவ.ரது திருக்காரோணத்துப்‌ பதிகத்துக்‌ 
காணத்தக்கது. யானைபெற்றது திருக்கயிலாய யாத்திரையில்‌. 
புகலி- காழி அதான்று - அஃதன்றி. மட்டேர்‌ - பூமித்தேர்‌, 
மண்ணாலாய வண்டி. முதலடி - செய்யுளின்‌ முதலடி. அதனின்‌ 
மருவிய இருவருள்‌ ஒருவர்‌ - சோழர்‌ இறைவர்‌ என்பவருட்‌ சவனாய 
இறைவனென்க. மானுவாய்‌ - ஒப்பாவாய்‌, 
வசைதவிர்‌ வினைத்திட்பம்‌ வாய்ந்தாக வப்பாரின்‌ 
மாற்றல செதிர்ந்தகாலை 
மழைமதக்‌ களியானை வாம்பரி சயந்தன முன்‌ 


மற்றுள வரூதினியெலா 


சிறுதேர்ப்‌ பருவம்‌ ௧௦௧5 


மசைவில்பல்‌ படைக்கலம்‌ கொடுழாழி லாட்டுபுப 
லாறா வெழுந்தநெய்த்தோ 
ரவ்வனிக வழனிழுத்‌ தோடியுவ ராழிபுக்‌ 
களவிறிடர்‌ செய்யநோக்க 
யிசைமல ரலங்கலொடு வாகையுஞ்‌ சூடியா 
செய்தப்‌ புனைந்தபெருமா' 
னிரும்புலியை மேருமுடி யேற்றிப்‌ பெருந்தே 
ரிணங்குற வுருட்டிகேமி 
திசைதிசை யுருட்டச்‌ சேவையர்‌ குலாதிபன்‌ 
சிறுதே ருருட்டியருளே 
சிறுகோ லெடுத்தரசு செங்கோ னிறுத்தினோன்‌ 
சிறுதே ருருட்டியருளே. (௪) 
(த - ரை) வினைத்திட்பம்‌ - வினைவலி, வாய்ந்து 4 ஆசவப்‌ 
பார்‌ என்று பிரிக்க. ஆசவப்பார்‌ - போர்க்களம்‌. சயந்தனம்‌- தேர்‌, 
வரு.தினி - சேனை. அசைவு - மடிதல்‌, கெடுதல்‌. நாூழிலாட்டுபு - 
கொன்று. பலாறு -பல வலு. ரெய்த்தோர்‌ - இரத்தம்‌. அவ்‌ 
வணிகம்‌ - அச்சப்‌ படைவீரர்கள்‌. அழன்‌ - பிணம்‌. உவராழி - 
உப்புக்கடல்‌. இடர்‌ - மேடு, வாகை - வெற்றிமாலை. ஆர்‌ - ஆத்தி. 
புலியை - புலிக்கொடியை. சேமி - சக்கரம்‌. இது ஆணையை 
யுணர்த்தும. ஆசவப்‌ பாரில்‌ மாற்றலர்‌ எதிர்ந்தகாலை, காழி 
லாட்டுபு, ரெய்த்தோர்‌ ஆறு இிடர்செய்ய நோக்கி, வாகையுஞ்‌ 
சூடிஆர்‌ புனைந்த பெருமான்‌ ரேயியுருட்ட உருட்டியருள்‌ என 
வினை முடிவு செய்க. 


சாதகப்‌ பறவைக்‌ கிரும்புயற்‌ அளியுஞ்‌ 
சகோரத்தி னக்குதிக்குஞ்‌ 
சந்திரன்‌ விடுங்கரமு மம்புயத்‌ திற்கேழு 
தாம்பரித தேரிரவியு 
மேதக வுறுந்தவத்‌ தஇற்கருளு மவ்வருள்‌ 
விளக்கத்‌ தினுக்குழுவலு 
மேவரும்‌ கல்விக்கு துண்ணறிவு நுண்ணறிவு 
வீக்கத்தி னுக்கொழுக்கு 


௧௦௮ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


நோதக விலாதமைர்‌ தாங்கருள்‌ வழிச்செலீஇ 
ரோய்ப்பிறவி போக்குவார்க்கு 
நோற்றவர்‌ புராணமில்‌ லாதமை தராதா 
துவன்றெம்மை யாண்டபெம்மான்‌ 
நிதக மதித்திடாச்‌ சேவையர்‌ குலா திபன்‌ 
சிறுதே ருருட்டியருளே 
சிறுகோ லெடுத்தரசு செங்கோ னிறுத்தினோன்‌ 
இறுதே ருருட்டியருளே. (௫) 
(த - ரை.) புயற்றுளி - மழைத்துளி. சந்திரன்‌ விடுல்‌ கரம்‌ - 
நிலாக்கதிர்‌. அம்புயம்‌ - தாமரை, எழுபரி - சப்தா வென்னுங்‌ 
குதிரை. தாம்பரி - தாவும்‌ பரி. உழுவல்‌ - விடாது தொடர்ந்த 
அன்பு. விக்கம்‌- -பெருக்கம்‌. ஒழுக்கு - ஒழுக்கம்‌, கடை. ரோதகவு- 
கேடு. ரோய்‌ - துன்பம்‌. கோற்றவர்‌ - சரியையாதி பாதங்களின்‌ 
சலித்த திருத்தொண்டர்‌. அமைதராஅ - பொருந்தாது. ஆ- இக. 
எய்குன்‌ ற வார்சிலைப்‌ பெருமா னுளத்துவகை 
யெய்தமறை யோர்கள்குழுமி 
யியையவுப கரணமெல்‌ லாந்தகச்‌ சேர்த்தினிய 
தென்னுமொரு தேத்தமர்ந்து 
பொய்குன்ற யாககுண்‌ டத்‌ தழ லெழுப்பமேற்‌ 
போயபூம்‌ புகைவானொடு 
பொலியுமுச்‌ சைச்‌ ரவ மயிராவ தந்தான்‌ 
பொறுத்தகிற மேவச்செயா 
மெய்குன்ற வந்தவா றென்னெனச்‌ கற்பகம்‌ 
வெஅம்பப்‌ புரிக்துபின்‌ னும்‌ த்‌ 
விண்ணா டடங்கவு ஈண்ணா வரம்பையர்‌ 
விழிச்‌ துணை யொருங்கிமைப்பச்‌ 
செய்குன்றை யம்பதிச்‌ சேவையர்‌ குலா இபன்‌ 
சிறுதே ருருட்டியருளே 
சிறுகோ லெடுத்தரசு செங்கோ னிறுத்தினோன்‌ 
சிறுதே ருருட்டியருளே. (௬) 


சிறுதேர்ப்‌ பருவம்‌ ௧௦௯ 


(த-ரை.) எய்குன்ற வார்சிலைப்‌ பெருமான்‌- (அம்பு) எய்வதற்‌ 
குரிய மலையாகிய நெடிய வில்லைப்‌ பிடித்த தலைவன்‌ (சிவபெரு 
மான்‌). உவகை - மடுழ்வு. உபகரணம்‌ - தணைக்கருவி. தேத்து - 
இடத்‌.௪. பொய்குன்ற - பொய்‌ நீங்க, உச்சைச்ரவம்‌, அயிரா 
வதம்‌ - இவை பாற்கடல்‌ கடைந்த ஞான்று அதணின்றெழுந்க 
இர்‌ திரன அ வெள்ளைக்‌ குதிரையும்‌, வெள்ளை யானையுமாம்‌. தான்‌ 
பொறுத்த நிறம்‌ புகையாகிய தான்‌ பொறுத்த கருப்பு நிறம்‌. மேவ 
செயா - பொருந்தச்‌ செய்து. ஈண்ணா - ஈண்ணி. அடங்கவும்‌ - 

மூவதும்‌. கெய்குன்ற - உடல்‌ மாறுபட (வெள்ளை கருமையாக) 
வள்விப்‌ புகையான த, மேற்‌ சென்று வெள்ளையானை வெள்ளைப்‌ 
பரியைக்‌ கருப்பு ஆக்கி கற்பகத்தைக்‌ கருக்கி அரம்பையர்‌ கண்‌ 
களையும்‌ இமைக்கும்படி செய்குன்றை என்க, 
புழுங்கும்‌ கதிர்ப்பருதி யெழமுறுக்‌ குடைமுகப்‌ 
புண்டர்‌ கத்தடதீஅப்‌ 
பொலிதரச்‌ சூழ்ந்துகிற்‌ னெறதரு விடபமலர்‌ 
பொழிமத முழுக்கவீழ்க்தே 
யெழுங்குங்‌ குமத்தோ ளிணைந்தமுலை யார்கள்கன 
விரதமன்‌ றென்றுநீங்க 
வெறிதிரை கொளுங்காலை யலகிலோ திமமாங்க 
ணெய்திப்‌ படிக்துதளையா 
வழுங்குர்‌ தரத்தவாய்‌ மேலெழமுன்‌ னீங்கியோ 
ராகமுழு வதுநனைந்தே 
யருமைவெண்‌ முகில்செய்ய சேன்பொழித லெனவியர்‌ 
தாகாய ரோக்கிரிற்குஞ்‌ 
செழுங்குன்றை யம்பதிச்‌ சேவையர்‌ குலா திபன்‌ 
சிறுதே ருருட்டியருளே 
இறுகோ லெடுத்தரசு செங்கோ னிறுத்தினோன்‌ 
ிறுதே ருருட்டியருளே. (௪) 
த-ரை.) முறுக்குடை - முறுக்கு அவிழும்‌. தரு - மரம்‌, 
விடபம்‌-கொம்பு, களை, ம்‌து-தேன்‌. கனவிமதம்‌-நீர்‌. அலகுஇல்‌- 
அளவில்லாத. ஓதிமம்‌-அனனம. அளையா-குடை5்‌ த. அழுக்கும்‌ - 
ஒளி மழுங்கும்‌. முன்‌ நீங்கியோர்‌ - முன்‌ நீர்‌ அன்று என்று நீங்கிய 


நாதர்கள்‌. ஆகம்‌ - உடல்‌, வெள்ளிய மேகம்‌ சிவந்த தேனைப்‌ 


௧௧௦ சேக்கிழார்‌ பிளளைத்தமிழ்‌ 


பொழிர்ததென்று வியந்து நிற்கும்‌ என்க. தாமரை வாவியில்‌, 
சூழ்ஈ்த மரக்கொம்பு மலரினின்று வீழ்ந்த தேன்‌ கலக்‌ இருப்ப, 
மங்கையர்கண்டு நீர்‌ அன்று என்று கருதி, நீராடாமல்‌ நிற்க 
அன்னங்கள்‌ அம்‌ நீரிற்‌ படிந்து வெண்ணிறம்‌ மாறி மேல்‌ எழுந்து 
வர, நின்ற மங்கையர்‌ உடலில்‌ தேன்விழுர்‌து ஈனேக்க வெண்‌ 
மேகம்‌ செந்தேன்‌ மழை பொழிகின்றதே! என்ன வியப்பு இது 
என்று கூறி வான்ரோக்கி நிற்பர்‌ என்பது குன்றைப்‌ பதிவளம்‌. 
வெங்கடிய வாணவ மலக்குருட்‌ டிருளுளம்‌ 

வெரீஇப்பதறி யோட்டெடுக்கும்‌ 

வெண்ணீறு சாதனம்‌ விழைந்தவர்‌ த முககமல 

மேவுற்‌ ஜொருங்குமலரும்‌ 
சந்தமுற மேவுபர சமயர்வா யாம்பல்பல 

வுக்‌ தய.ர மைந்துகுவியும்‌ 

பரவுவே தாகம புராணமெனு மங்கலப்‌ 

பணை மிக்‌ கெழுந்தொலிக்கு 
மங்கலுழு மாதரா ரூடலி னெறிந்தகுழை 

யன்றித்‌ தடுப்பாரில 

ரவைகளையு மகலுற வகற்றினே மண்ணகத்‌ 

தமையவெழு கின்றதாய 
செங்கதி ரெனச்சொலச்‌ சேவையர்‌ குலாதிபன்‌ 

சிறுதே ருருட்டியருளே 

சிறுகோ லெடுத் தரசு செங்கோ னிறுத்தினோன்‌ 
சிறுதே ருருட்டியருளே. சே) 
(து - ரை.) இருள்‌ -இருட்‌ட. ஆணவ விருட்டு புறவிருளினும்‌ 

வலிதாய்‌ எல்லாவற்றையும்‌ தான்‌ மறைப்பதன்றித்‌ தன்னையும்‌ 
மறைத்து நிற்கும்‌ தன்மையதென வறிக. முகக்கமலம்‌ - முகமாக 
தாமரை. பங்கம்‌ - சேறு, தோல்வியெனப்‌ பரசமயிகளது வாய்‌ 
பற்றிக்‌ கொள்க. ஆம்பல்‌-குமுதம்‌. மங்கலப்பணை - மங்கலமாகய 
வாச்சியம்‌. அம்கலுமழும்‌ - அழகு ஒழுகுகின்ற. மாதர்‌ ஊடலால்‌ 
வெறுத்து எறிந்த காதணிகள்‌ தேருருள்‌ வதைத்‌ தடுக்கும்‌; வேறு 
தடுப்பார்‌ எவரும்‌ இலர்‌ எனக கூட்டுக. அவை - அச்‌ குழை. 
செங்கதிர்‌ - ஞாயிறு. மண்ணகத்‌ தெழுகின்ற செங்கதிர்‌ என்று 
கூறும்படி தேருருட்டியருள்‌ என்க. 


இறுதேர்ப்‌ பருவம்‌ ந்‌ 


சுவையமையு மோதகங்‌ கனிபலவு மற்றவுந்‌ 
அம்பிமுக வற்குகல்கித 
தொழவமுது செய்தலா லூறென்ப இந்தநகர்‌ 
சூழ்ஈச ரினும்புகாது 
நவையதடை யாதென்னி னச்சுமுதல்‌ வலியவே 
ஈவிலவேண்‌ டுவதினியெவ 
னன்‌ அதற்‌ திருநீறு நிலவெறிக்‌ கக்குழை 
நலம்கொண்மணி வெயிலெறிக்க 
வவையகம்‌ வியக்குமுப்‌ புலவரருண்‌ முக்கனி 
யருந்தமிழ்ச்‌ சுவையனை தது 
மாசாய்ர்‌ தெடுத்‌அப்பல்‌ செய்யுண்முக மாவறிய 
வறிவித்த பெருகாவலன்‌ 
சிவையுதவு சொற்கொண்ட சேவையர்‌ குலாதிபன்‌ 
சிறுதே ருருட்டியருளே 
சிறுகோ லெடுத்தரசு செங்கோ னிறுத்தினோன்‌ 
சிறுதே ருருட்டியருளே. (௯) 
(த - ரை.) மோதகம்‌ - ஒரு வசைப்‌ பணியாரம்‌. தும்பி 
முகவன்‌ - யானைமுகன்‌, விநாயகன்‌. ஊறு - விக்கினம்‌, தடை. 
சூழ்‌ ஈகர்‌ - புறகர்‌. ஈவை - குற்றம்‌. அச்சு - தேச்சு, உருள்‌ 
கோக்கு மரம்‌. வலியவே : ஏகாரம்‌ தேற்றப்‌ பொருளது. எவன்‌- 
என்னை. ௮வை-சபை. அகம்‌ - மனம்‌, முப்புலவர்‌ - ஆளுடைய 
பிள்ளையார்‌, ஆளுடைய வ.ரசு, ஆளுடைய ஈம்பி என்பார்‌. அருள்‌- 
அருளிய. முக்கனி - வாழைமா பலாவெனுவ்‌ கனிகள்‌. சிவை - 
உமாதேவியார்‌. சொல்‌ - ரெல்‌. உமையுதவிய ரெல்லைக்கொண்டு 
உழு தொழில்‌ பெருக்யெ சேவையர்‌ குலம்‌ என்க. சிவை யுதவு 


சொல்‌ என்பதைப்‌ பராசத்தி யுருவமா யெ திருவருள்‌ எடுத்‌. தவிய 
: உலகெலாம்‌? என்னும்‌ சொல்லுபகாரவ்கொண்ட என்னலுமாம்‌. 


பண்புகெழு நின்சரித்‌ திரமினிய பாவாற்‌ 
பரப்பிய திருக்கைலாய 
பரம்பரை யுமாபதி சிவன்‌ புகழு மவன்‌ முனோர்‌ 
பைம்புகழு மவன்வழிவரு 


௧௧௨ சேக்கிழார்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


நண்புபுனை தவர்புகழு மினிமேலும்‌ வருபவர்‌ 
நயப்புகழு நீடுவாழ 
நாடுவித நீசெய்த மாபுரா ணத்தமரு 
நாயன்மார்‌ பெருமைவாழ 
விண்புகழு நால்வர்திரு வாய்மலர்ந்‌ தருடிரா 
விடவேத மென்றும்வாழ 
மெய்யன்பி னின்னா லயப்பணி முதற்புரி 
விருப்பமிக்‌ கார்கள்வாழத்‌ 
திண்புவி யெடுத்தேத்‌ அ சேவையர்‌ குலாதிபன்‌ 
சிறுதே ருருட்டியருளே 
சிறுகோ லெடுத்தரசு செங்கோ னிறுத்தினோன்‌ 
சிறுதே ருருட்டியருளே. (௧௦) 
(த -ரை.) நின்‌ சரித்திரம்‌ - சேக்கிழார்‌ புராணம்‌. இதனைப்‌ 
பாடியவர்‌ கொற்றவன்குடி உமாபதி சிவாரிரியர்‌. முனோர்‌ - முன்‌ 
னோர்‌. தவர்‌ - வெதவத்‌ தனையுடையோர்‌. கால்வர்‌ - சமய குரவர்‌ 
நால்வர்‌. திராவிட வேதம்‌ - தமிழ்‌ மறை, அவை தேவார கிகு 


வாசகங்கள்‌. 


